மு.சக்யநாராயண 


பூ-ரத்தின சபாபதி 
பா.ராம்‌ மனோகரா 


ஆசிரியர்கள்‌ பற்றி... 


முனைவர்‌ மு. செ. சத்யநாராயணா அ.வ.௮. கல்லூரா, மயிலாடுதுறை, வனவிலங்கு 
உயிரியல்‌ மற்றும்‌ விலங்கியல்‌ துறையில்‌ 29 ஆண்டுகள்‌ இணைப்‌ பேராசிரயராகப்‌ 


பணியாற்றினார்‌. 35 வருட ஆராய்ச்சி அனுபவத்தினை கொண்டவர்‌.அவர்‌ பல்கலைக்கழக 
0, மானியக்‌ குழுவின்‌ ஆராய்ச்சி விருதுத்‌ திட்டத்தின்‌ சார்பாக “மயில்களின்‌ உணவு 
விருப்பத்தை | மதிப்பீடு “ 1999-2002 ஆண்டுகளில்‌ கள ஆராய்ச்சி செயல்பாடுகளை மேற்கொண்டுவந்தார்‌. 


பல்கலைக்கழக மானியக்‌ குழுவின்‌ , எமரிட்டஸ்‌ பெல்லோஷிப்‌ (EMeritus Fellowship) கீழ்‌ 2011- 
2012 ஆம்‌ ஆண்டு மயில்களின்‌ இனப்பெருக்க சூழலியல்‌ பற்றிய கள ஆராய்ச்சியை அவர்‌ மேற்கொண்டார்‌ 


முதுகலை வனவிலங்கு உயிரியல்‌ மாணவர்கள்‌ அவரது மேலான வழிகாட்டுதலின்‌ கீழ்‌ மயில்‌ பற்றிய 


ஆராய்ச்சி திட்டப்பணிகளை மேற்கொண்டு வந்தனர்‌. தேசிய மற்றும்‌ பன்னாட்டு ஆய்வு இதழ்களில்‌ 30 
ஆய்வுக்‌ கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார்‌. அவர்‌ பல தேசிய மற்றும்‌ பன்னாட்டு ஆய்வு மாநாடுகள்‌ 
மற்றும்‌ பணி பயிற்சி கருத்தரங்குகளில்‌ பங்கேற்றுள்ளார்‌. அவர்‌ இயற்கை மற்றும்‌ இயற்கை வளங்களைப்‌ 
பாதுகாப்பதற்கான பன்னாட்டு ஒன்றியம்‌ உலக ஃபெசண்டீ அசோசியேஷன்‌ (ஃபெசண்டீ -மயில்‌ வகை 
பறவை )ஸ்பெஷலிஸ்ட குழுவின்‌ ( International Union for conservation of Nature and Natural 
Resources, World Pheasant Association Pheasant Specialist Group ) உறுப்பினராக உள்ளார்‌ 


முனைவாபூ .இ ரத்தினசபாபதி தற்போது பிச்சாண்டி குளம்‌ வனப்பகுதியில்‌ 
சூழலியலாளராகப்பணியாற்றி வருகிறார்‌.சென்னை அடையாறு சுற்றுச்சூழல்‌ பூங்காவின்‌ 
ல்‌ பராமரிப்பைக்கண்காணிப்பதிலும்‌ துணை ஊழியர்களை நிர்வகிக்கவும்‌. 
30ஆண்டுகளுக்கும்‌ மேலாக அனுபவம்‌ பெற்றவர்‌. மேற்குத்‌ தொடர்ச்சி மலைகள்‌ மற்றும்‌ 
தமிழகத்தின்‌ கிழக்குக்‌ கடற்கரையின்‌ சுற்றுச்சூழல்‌ மறுசீரமைப்பு அனுபவம்‌, நகர்ப்புற சதுப்பு 
நிலத்தை திட்டமிடுதல்‌, செயல்படுத்துதல்‌ மற்றும்‌ பராமரித்தல்‌ போன்ற பல பணிகளை செய்துள்ளார்‌. 
தாவர பாதுகாப்பு முயற்சிகளை மறுசீரமைப்பதில்‌, தாவரவியல்‌ பூங்கா பாதுகாப்பு சாவதேச தாவர 
பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும்‌ ஊக்குவிப்பதற்காக ஒரு மானியத்தை வழங்கியுள்ளது குறிப்பிடத்‌ 
தக்கது. மேற்கு தொடர்ச்சி மலை தாவரங்கள்‌ பற்றிய விழிப்புணர்வு. இங்கிலாந்தில்‌ உள்ள 
ஜெர்சி மிருகக்காட்சிசாலையில்‌ தொழில்முறை பயிற்சி பெற்றவர்‌. இந்நூல்‌ ஆசிரியர்‌ தேசிய 
மற்றும்‌ சாவதேச இதழ்களில்‌ 50க்கும்‌ மேலான ஆய்வுக்‌ கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார்‌. 


முனைவர்‌ பா.ராம்மனோகர்‌ வனவிலங்கியல்‌ முதுகலை பட்டம்‌ பெற்றவர்‌. 
பூ. மும்பைஇயற்கை வரலாற்றுச்சங்க ஆய்வு நிலையத்தில்‌ பறவைகள்‌ சரணாலய 
>. பி “உயிரியல்‌ ஆய்வாளர்‌” ஆக பணியாற்றியவர்‌. ராஜஸ்தான்‌ பல்கலைக்கழக 
விலங்கியல்‌ துறையில்‌ ஆரவல்லி மலைத்தொடர்‌ பகுதியில்‌ லந்கூர்‌ என்ற அனுமன்‌ குரங்குகளின்‌ 
வாழ்க்கை, இனத்தொகை சூழல்‌ பற்றிய கள ஆய்வினை மேற்கொண்டு முனைவ்‌ (Doctor of 
Philosophy) பட்டம்‌ பெற்றவர்‌. சுற்றுச்சூழல்‌, விலங்குகள்‌ பற்றி பதினைந்துக்கு மேற்பட்ட 
நூல்கள்‌ எழுதியுள்ளார்‌. தஞ்சாவூர்‌ மாவட்ட சுற்றுச்சூழல்‌ விழிப்புணாவு ஒருங்கிணைப்பாளராக 


பணியாற்றி வருகிறார்‌. 


இந்தியப்‌ பல்வண்ண நீல மயில்‌ 


மு.செ.௪த்ய நாராயண 


பூ. இரத்தின சமாதி 
பா.ராம்‌ மனோகர்‌ 


௬ 
பூங்குன்றன்‌ பதிப்பகம்‌ 
கடி, 246, 62) அரங்கராசரரம்‌ சாலை, 
கோடம்பாக்கம்‌, எசன்னை- 600 024 


94442 99224 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 
நூல்‌ விவர அட்டவணை 
நூல்‌ தலைப்பு : இந்தியப்‌ பல்வன்டைந்லறமீ ல்‌ 


ஆசிரியர்‌ மு.செ.௪த்ய நாராயண 


பூ. இரத்தின ௪யாயதி 
பா.ராம்‌ மனோகர்‌ 


பதிப்பு : 2022 

பதிப்பு : ூங்குன்றன்யதிப்பகம்‌ 
கடி 246(82)அரங்கராசயுரம்‌ 
சாலை 
கோடம்பாக்கம்‌ 


சென்னை-600024 
99400 26305 


அளவு : 1/8 டெமி 

பக்கம்‌ : 60 

விலை : ரூ. 125/- 

அச்சு : ஒளியச்சு, மறுதோன்றி 

அச்சீடு : ஜப்போனிக்கா பிரிண்டிங்‌ மீடியா, 
17, ஸ்ரீபுரம்‌ இரண்டாவது தெரு 
இராயப்பேட்டை 


சென்னை-600 014 


நூல்‌ கிடைக்குமிடம்‌ : அமுத நிலையம்‌ 
17, ஸ்ரீபுரம்‌ இரண்டாவது தெரு 
இராயப்பேட்டை 
சென்னை-600 014 
94442 99224 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 3 


முனைவர்‌ பாக்யவதி சங்கரலிங்கம்‌ 
தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌(ஒய்ஷி 
செல்லம்மாள்‌ மகளிர்‌ கல்லூரி 
கிண்டி, சென்னை - 600032 
அணிந்துரை 

மயில்‌ காண்போர்‌ மனதை மயக்குவது; மகிழ்ச்சியில்‌ ஆட 
வைப்பது; அதன்‌ எடுப்பான தோற்றம்‌; பல வண்ணங்கள்‌ தரும்‌ பொலிவு; 
ஆடும்‌ அழகு; இடி ஒசை கேட்டு ஆரவாரிப்பது; இனமாகக்‌ கூடிவாழும்‌ 
இயல்பு; இவை அனைத்தும்‌ போதுமே நம்மை ஈர்க்க, ஈடுபடுத்த. 
பறவைகள்‌ ஒன்றா? இரண்டா? எண்ணற்றவை; எண்ண முடியாதவை. 
இருப்பினும்‌ நம்மை மகிழச்செய்வதில்‌ இதற்கு ஈடு இணை இல்லையே. 
இந்தியாவில்‌ இருப்பவர்களில்‌ பெரும்பாலும்‌ எல்லோருமே இதை நேரில்‌ 
பார்த்திருப்பார்கள்‌. இயலாதவர்கள்‌ திரைப்படங்களிலாவது கண்டு 
இன்புற்றிருப்பார்கள்‌. 

இத்தகு மயிலால்‌ மிகப்பெரிதும்‌ மகிழ்ந்தவர்‌, விலங்கியல்‌ 
துறையில்‌ முனைவர்‌ பட்டமும்‌ பெற்று ஆராய்ச்சி பண்ணுவதே 
நோக்கமாக அனைத்து உயிரினங்களிலும்‌ ஈடுபாடு கொண்டு, 
இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கும்‌ முனைவர்‌ 
மு.செ.சத்யநாராணா. அவரது ஆர்வத்தையும்‌ அக்கறையையும்‌ 
எவ்வளவு பாராட்டினாலும்‌ தகும்‌. 

“மயில்‌” மனிதர்களுக்கும்‌ தாவரங்களுக்கும்‌ ஊர்களுக்கும்‌ 

பெயராகியிருப்பதையும்‌ உணர்ந்திருக்கிறார்கள்‌. 

“சங்க இலக்கியங்களில்‌ மயில்‌” படித்துப்‌ பார்த்தவருக்கு 
அதன்மீது கொண்ட ஈடுபாடு பெருக அறிவியல்‌ முறையில்‌ அதனை 
ஆழ்ந்து நோக்கியிருக்கின்றார்கள்‌. 

ஆண்‌ மயிலும்‌ பெண்‌ மயிலும்‌ ஒன்றை ஒன்று ஈர்ப்பதை, 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 4 


இணைவதை சுட்டிக்காட்டுபவர்‌ அதன்‌ பிறப்பிலிருந்து கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக வளர்ந்து முதுமை அடையும்‌ போது தன்‌ இறகுகளை 
உதிர்ப்பது வரை எழுதியிருக்கின்றார்கள்‌. அதன்‌ எச்சத்தைக்கூட 
ஆய்ந்திருக்கின்றார்கள்‌. புதுக்கோட்டையில்‌ பலநாட்கள்‌ அவற்றோடு 
மனமொன்றி வாழ்ந்திருந்து விளக்கமாகக்‌ கூறியிருப்பதற்குப்‌ பாராட்ட 
வார்த்தைகளே இல்லை. 
பிற உயிரினங்களுக்கும்‌ ஆபத்து வருங்கால்‌ எச்சரிப்பது, 
அச்சுறுத்துவது என்ற அதன்‌ செயலைச்‌ சுட்டிக்காட்டுபவர்‌ அது 
அடையும்‌ இன்னல்களையும்‌ விட்டு வைக்கவில்லை. தானியங்களை 
உண்ணவரும்‌ அதனை விவசாயிகள்‌ கொன்றிருப்பதுவும்‌ 
கூறப்படுகிறது. 
வணிகத்தில்‌ பயன்படுவதும்‌ பொருளாதாரத்திற்கு ஏற்றம்‌ 
தருவதும்‌ விட்டு வைக்கப்படவில்லை. 
ஒவ்வொரு மாநில மக்களும்‌ அதன்‌ தோற்றத்தை எல்லாக்‌ 
கலைகளிலும்‌ உருவாக்கிக்காட்டுவதும்‌ இலக்கியங்களில்‌ இடம்‌ 
பெற்றிருப்பதும்‌ எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன. மயிலைச்சார்ந்து எதை 
நோக்கினும்‌ இனிமை இனிமை. 
சுருங்கக்கூறின்‌ இந்த நூலுக்கு இவர்கள்‌ எடுத்துக்கொண்ட 
முயற்சி அளவிட முடியாதது. உலக உயிரினங்களின்‌ அறிவியல்‌ 
அறிஞர்‌ என்பதை ஒவ்வொரு வரியும்‌ தெளிவுபடுத்துகின்றன. இதுபோல்‌ 
பல உயிரினங்களின்‌ வாழ்க்கையும்‌ இவர்கள்‌ எழுத்தால்‌ உயர்வு 
பெறட்டும்‌. 
வாழ்க வளமுடன்‌ ! 
வாழ்க பல்லாண்டு !! 
அன்புடன்‌ 


பாக்யவதி சங்கரலிங்கம்‌ 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 5 


முனைவர்‌ சு. பால்ராஜ்‌, இ. வ. ப. பணிநிறைவு 
செயல்‌ தலைவர்‌, 

சென்னை பாம்புப்‌ பூங்கா, 

கிண்டி, சென்னை -600022 


அணிந்துரை 


வரலாறு என்பது மனிதர்களைப்‌ பற்றியே என்பது அல்லாமல்‌ 
விலங்கினங்களுக்கும்‌ உண்டு என்பதை எடுத்துக்காட்டியுள்ளார்‌ 
முனைவர்‌ மு. செ . சத்யநாராயணா அவர்கள்‌.. அந்தவகையில்‌ 
மயில்களின்‌ வரலாற்றை சங்க காலம்‌ தொடங்கி தற்காலம்‌ வரை 
விளக்கியுள்ளார்‌. ஒரு வன விலங்கு எவ்வாறு மனித வாழ்வுடன்‌ 
இணைக்கப்பட்டு போற்றப்பட்டு வந்தது என்பதை மயில்‌ இனத்தை 
வைத்து ஆதாரங்களுடன்‌ சங்க இலக்கியங்களில்‌ இருந்து மேற்கோள்‌ 
காட்டி விவரித்துள்ளார்‌. இயற்கையில்‌ வாழும்‌ எந்த ஒரு வன 
விலங்கினத்திடமும்‌ ஏதேனும்‌ ஒருவகை குணமோ அல்லது வாழ்க்கை 
முறையோ மனித வாழ்வில்‌ பின்பற்றக்கூடியதாக அமைந்துள்ளன 
என்பதை சமீக கால ஆய்வுகள்‌ தெளிவு படுத்தியுள்ளன. அந்த 
வகையில்‌ மயில்‌ களிடமிருந்தும்‌ நாம்‌ தெரிந்துகொள்ளவேண்டிய பல 
விஷயங்கள்‌ உள்ளன. அவற்றைச்‌ சங்க கால மக்கள்‌ எப்படி பயன்‌ 
படுத்தினர்‌ என்பதை ஆசிரியர்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. தற்காலத்திலும்‌ 
நாம்‌ மயில்களிடத்தில்‌ நமக்குப்‌ பயன்‌ பெரும்‌ வகையில்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டிய மேலும்‌ பல உண்மைகள்‌ உள்ளன என்பதை 
இந்நூல்‌ மூலம்‌ அறியலாம்‌. உதாரணமாக, பறவைகளில்‌ இரண்டு 
வகைகள்‌ உள்ளன. ஒருவகை, அதில்‌ ஆண்பறவையும்‌ பெண்‌ 
பறவையும்‌ இணைந்து அவற்றின்‌ குஞ்சுகளைப்‌ பராமரிக்கும்‌. அவற்றின்‌ 
குஞ்சுகள்‌ முட்டைகளில்‌ இருந்து வந்து, பலநாட்கள்‌ கூண்டில்‌ 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 6 


பெற்றோரின்‌ பராமரிப்பில்‌ இருக்கும்‌. ஆனால்‌, மயில்‌ குஞ்சுகளோ 
முட்டையில்‌ இருந்து வந்த நாளிலேயே தாயுடன்‌ செல்லும்‌ குணம்‌ 
படைத்தது. இதில்‌ அடங்கியுள்ள தத்துவம்‌ என்னவென்றால்‌, மயில்‌ 
குஞ்சினை அதன்‌ தாய்‌ மட்டுமே பராமரிக்கும்‌, ஆண்மயில்கள்‌ எந்த 
வகையிலும்‌ குஞ்சிகள்‌ பராமரிப்பில்‌ ஈடுபடுவதில்லை. இந்நிலையில்‌ 
மயில்‌ குஞ்சுகள்‌ தாயின்‌ பராமரிப்பு மட்டிலுமே இருக்கவேண்டிய 
நிலையில்‌ பாதுகாப்புக்‌ கருதி அவை சுதந்திரமாக வளரும்‌ திறனை 
குறுகிய காலத்திலேயே பெரும்‌ தகவமைப்பினைப்‌ பெற்றுள்ளன. 
உதாரணமாக, மயில்‌ குஞ்சுகள்‌ பிறந்த ஒரிரு நாட்களிலேயே தாயுடன்‌ 
மரம்‌ ஏறும்‌ திறன்‌ படைத்தவை. 


இது போன்ற பல அரிய விஷயங்களை மேலும்‌ அறிந்து 
கொள்ளும்‌ விதத்தில்‌ ஆசிரியரின்‌ இந்த புத்தகம்‌ அமைந்துள்ளது. 


முனைவர்‌ மு. செ . சத்யநாராயணா அவர்களின்‌ இந்த அரிய 
முயற்சிக்கு எனது பாராட்டுக்களைத்‌ தெரிவித்துக்‌ கொள்வதுடன்‌, 
அவர்‌ இதுபோன்ற அரியபடைப்புக்களை மேலும்‌ கொணர எனது 


வாழ்த்துகளைத்‌ தெரிவித்துக்கொள்கிறேன்‌ 


சு. பால்ராஜ்‌ 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 


உள்ளே.... 


இந்தியப்‌ பல்வண்ண நீல மயில்‌ அறிமுகம்‌ 

மயில்‌ என்ற சொல்லில்‌ உள்ள தாவரங்களின்‌ பெயர்கள்‌, 
மனிதர்களின்‌ பெயர்கள்‌,ஊர்கள்‌ 

மயில்களின்‌ தற்போதைய வாழிடம்‌ 

மயில்களின்‌ தற்போதைய நிலை 

மயில்களின்‌ பொருளாதார முக்கியத்துவம்‌, 

சங்க காலத்தில்‌ ஏற்றமதியான மயில்கள்‌ 

மயில்‌ இறகு வணிகம்‌ 

மயில்களின்‌ வெளிப்புறத்‌ தோற்றம்‌ 

ஆண்‌ மயிலின்‌ தோற்றம்‌ பெண்‌ மயிலின்‌ தோற்றம்‌ 
வெள்ளை மயில்கள்‌ 

மயில்களின்‌ வாழ்வியல்‌ 

மயில்களின்‌ குரலொலிகள்‌ 

மயிலின்‌ இனப்பெருக்க நடத்தை 

காட்சி ப்படுத்தி ஆடும்‌ இடம்‌(லெக்‌) பண்புகள்‌ 

ஆண்‌ மயில்காட்சிப்‌ படுத்தி பெண்‌ இணையைக்‌ கவர்தல்‌ 
அடை காத்தல்‌ 

மயில்‌ தோகை உதிர்த்தல்‌ 


09 


11 


12 


13 


14 


15 


17 


19 


21 


23 


24 


25 


26 


27 


28 


30 


31 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 


மயிலின்‌ பாதுகாப்புப்‌ பிரச்சனைகள்‌ 

மயில்களைப்‌ பூச்சிகொல்லிமருந்து மூலம்கொல்லுதல்‌ 
பாதுகாப்பு 

கலாசாரம்‌ 

தமிழ்‌ நாட்டில்‌ மயிலாட்டம்‌ (அ மயில்‌ நடனம்‌ 
இலக்கியங்களில்‌ மயில்‌ 

திராவிட மொழிகளில்‌ மயிலைக்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌ 
புராணங்களில்‌ மயில்‌ 

கதைகள்‌ 

மயில்பற்றிய நம்பிக்கை 

மயில்‌ பற்றிய பழமொழிகள்‌ 


குறிப்புகள்‌ 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 9 


இந்தியப்‌ பல்வண்ண நீல மயில்‌ அறிமுகம்‌ 


ஆங்கிலத்தில்‌ ஆண்‌ இந்தியப்‌ பல்வண்ண நீல மயிலை 
“பீகாக்‌” என்றும்‌,பெண்‌ மயிலை “பீஹென்‌” என்றும்‌ , இரண்டையும்‌ 
சேர்த்து “பீபெளல்‌” என்றும்‌ அழைக்கின்றனர்‌. மயில்கள்‌ 20 ஆண்டுகள்‌ 
வரை உயிர்வாழும்‌. மயில்‌ என்றாலே மனதுக்கு மகிழ்வு தேடி 
வந்துவிடும்‌ ! இந்திய ப்பல்வண்ண நீல மயில்‌ அழகு நிரம்பியது, வடிவில்‌ 
பொயது, ஆடல்‌ வல்லது, காட்சிக்கு இனியது, கருத்தைக்‌ கவர்வது, 
மென்மை நிரம்பியது, நளினம்‌ நிறைந்தது, வனப்பில்‌ 
சிறந்தது,பறவைகளில்‌ மிகவும்‌ பெருமை பெற்றது. அதன்‌ அழகிய 
கண்கள்‌, வண்ணம்‌, தோகை, அலகு நடனமாடும்‌ விதம்‌ என அதன்‌ 
தோற்றம்‌ நம்‌ மனக்கண்ணில்‌ வந்து விடுவது இயல்பான ஒன்றாகும்‌. 
மயில்களில்‌ ஆண்மயில்‌ ஆடம்பரமான தோகைக்காகப்‌ புகழ்‌ பெற்றது. 


சங்க இலக்கியத்தில்‌ மயில்‌ என்ற பெயர்‌ பெரும்பாலும்‌ மனித 


ட்‌ 


இன மகளிருக்குக்‌ குறிக்கப்படுகையில்‌ “ அழகான பெண்‌” என்று 
வர்ணிக்கப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. மயில்‌ தோகை போன்ற 
கூந்தலைக்‌ கொண்டிருந்தாலும்‌ ரசிக்கும்‌ மாந்தருக்கு, எப்போதுமே 
ஒரு கிறக்கம்தான்‌ ! முருகன்‌ என்ற தமிழ்க்கடவுளை வணங்கும்‌ நம்‌ 
தமிழ்நாட்டில்‌ மயில்‌ அக்கடவுளின்‌ வாகனமாக உள்ளதை 


ப்புராணங்களில்‌ குறிப்பிட்டதாலும்‌ பெருமை நிரம்பியது எனில்‌ 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 10 


மிகையல்ல. பெரும்பாலும்‌ தென்‌ இந்தியாவில்‌ மயிலைக்‌ கடவுளின்‌ 
வாகனம்‌ என்பதால்‌ அதனைப்‌ பாதுகாக்கும்‌ உணர்வு அதிகம்‌ உள்ளதை 
நாம்‌ அறிவோம்‌. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக ஆண்மயில்‌ தீயவர்களை 
அழிக்கும்‌ கதாநாயகன்‌, கதாநாயகிக்கு உதவியாக பலதிரைப்படங்களில்‌ 
நெடுங்காலமாக மையப்படுத்தப்பட்டதால்‌ அதன்‌ மதிப்பு நம்‌ மக்களின்‌ 
மனதில்‌ உயர்ந்துள்ளது. ஆனால்‌ மயில்‌ பற்றிய அறிவியல்‌ பூர்வமான 
தகவல்கள்‌ நம்மில்‌ பெரும்பான்மையோருக்கு முழுமையாகத்‌ 
தொயவில்லை. அதன்‌ வெளித்தோற்றம்‌, அமைப்பு, நடத்தை, 
இனப்பெருக்கம்‌, இனத்தொகை, மயிலினால்‌ மக்கள்‌ அடைந்து வரும்‌ 
பாதிப்புகள்‌, இழப்புகள்‌, அவற்றின்‌ எதிர்காலம்‌ பாதுகாப்பு போன்ற 
வற்றை நாம்‌ அனைவரும்‌ அறிந்துகொள்ளும்‌ வகையில்‌ இந்நூல்‌ 
வடிவமைக்கப்பட்டுள்ளது. 

தமிழ்ப்‌ பெயர்‌ மயில்‌, வடமொழியான இந்தியில்‌ மோர்‌, மயூரா, 
மஞ்சூர்‌ எனறும்‌ அழைக்கப்படுகிறது. தெலுங்கில்‌ நெமலி; 
கன்னடமொழியில்‌ நவிலு; குஜராத்தியில்‌ மோர்‌, டெல்‌; எனறும்‌ 
கூறப்படுகிறது. வங்காளமொழியில்‌ மயூர்‌; ஒராயமொழியில்‌ மானியா, 
அஸ்ஸாமிய மொழியில்‌ மொய்ரான்‌ எனப்படுகிறது. 1963 ஆம்‌ ஆண்டில்‌, 
மயில்‌ இந்தியாவின்‌ தேசியப்‌ பறவையாக அறிவிக்கப்பட்டது. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 11 


மயில்‌ என்ற சொல்லில்‌ உள்ள தாவரங்களின்‌ பெயர்கள்‌, 
மனிதர்களின்‌ பெயர்கள்‌, ஊர்கள்‌ 


மயில்‌ தொடர்‌ புடைய பெயர்கள்‌ தாவரங்களிலும்‌, ஊர்களிலும்‌, 
மனித ருக்கு இனத்தில்‌ அழைப்புப்‌ பெயர்‌ சூட்டலிலும்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளது என்பது உண்மையில்‌ வியப்பினைத்‌ தருகின்றது. 
மயில்‌ என்ற சொல்லுடன்‌ தொடர்புள்ள தாவரங்கள்‌ .மயிலைக்கண்ணி 
மயிலை நந்தி, என்றும்‌ ,ஊர்கள்‌ மயிலாடுதுறை, மயிலம்‌, மயிலாப்பூர்‌ 
என்றும்‌ வழங்கப்படுகின்றன. 

பெண்கள்‌ மயிலி, மயிலாம்பிகா , மயிலு , 
பீலிவளை, வாசமயிலை என்றும்‌ ஆண்கள்‌ மயிலாளி ,மயில்‌ஏறும்‌ 
பெருமாள்‌ , மயிலைநாதன்‌ என்றும்‌ பெயரிடப்படல்‌ இன்றும்‌ வழக்கில்‌ 


உண்டு. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 12 


மயில்களின்‌ தற்போதைய வாழிடம்‌ 


இந்தியப்‌ பல்வண்ண நீல மயில்கள்‌ வடக்கே இமயமலை 
அடிவாரத்திலிருந்து, தெற்கே இலங்கை வரையும்‌, மேற்குத்திசையில்‌ 
சிந்துநதி பள்ளத்தாக்கு முதல்‌ கிழக்கே பிரம்மபுத்திரா நதிப்‌ 
பள்ளத்தாக்கு வரையும்‌ காணப்படுகின்றன. இலங்கை மற்றும்‌ தெற்கு 
நேபாளம்‌, பாகிஸ்தான்‌ நாடுகளில்‌ மிக அரிதாகக்‌ காணப்படுகின்றன. 
எனினும்‌ இதன்‌ தாயகம்‌ இந்தியா ஆகும்‌. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 13 


மயில்களின்‌ தற்போதைய நிலை 


பன்னாட்டு இயற்கைப்‌ பாதுகாப்புச்‌ சங்கத்தினால்‌ 
(International Union for Conservation of Nature and Natural 
resources - UCN), உருவாக்கப்படும்‌ செம்பட்டியலின்‌ குறிப்பின்படி 
இந்திய மயில்‌ தீவாய்ப்புக்‌ கவலை குறைந்த 
இனமாகவும்‌ அறிவிக்கப்பட்டுள்ளது. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 14 


மயில்களின்‌ பொருளாதார முக்கியத்துவம்‌ 


தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரப்‌ பிரதேசம்‌, டெல்லி, குஜராத்‌ மற்றும்‌ 
ராஜஸ்தான்‌ ஆகிய மாநிலங்களில்‌ மயில்‌ இறகு சாம்பல்‌ மூலம்‌ 
தயாரிக்கப்பட்ட பஸ்மா (மயூரபுச்ச பஸ்மா, பைஷாஜ்ய சம்ஹிதா) மற்றும்‌ 
சூர்ணம்‌ தயாரிக்கப்பட்டு பல்வேறு சித்த, நாட்டு மருந்துக்கடைகளில்‌ 
விற்கப்படுகின்றன. இந்த மருந்து விக்கல்‌, வாந்தி மற்றும்‌ காலை 
நோய்‌ எனப்படும்‌ மயக்கத்திற்கும்‌ பயன்படுகிறது. 


ராஜஸ்தானில்‌ உள்ள ரெபாரா சமூகத்தினர்‌ ஆஸ்துமாவைக்‌ 
குணப்படுத்த மயில்‌ இறகு சாம்பலைத்‌ தேனுடன்‌ கலந்து 
பயன்படுத்துகின்றனர்‌. மயில்‌ இறகின்‌ சாம்பலைத்‌ தேங்காய்‌ 
எண்ணெயுடன்‌ கலந்து தலைவலிக்கு பயன்படுத்துகின்றனர்‌.தமிழ்‌ 
நாட்டில்‌ (திருச்சி, மதுரை, தேனி) சில மாவட்டங்களில்‌ கிராம 
மருத்துவர்கள்‌ பழங்குடியின மக்களிடம்‌ மயில்‌ கால்களை 
வாங்கி,சேகரித்து உலரவைக்கின்றனர்‌. பின்னர்‌ அதனைப்‌ பொடியாக்கி, 
சூடான நல்லெண்ணெயில கலந்து மூட்டு வலி, எலும்பு முறிவு ஆகிய 
நோய்களுக்கு மேலே தடவிப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. மயிலிறகுகளால்‌ 
பல்வேறு அலங்காரப்‌ பொருட்கள்‌, ஆடைகள்‌, விசிறிகள்‌, தொப்பிகள்‌, 
பெல்ட்‌ (இடுப்பு பட்டை) மற்றும்‌ பைகளும்‌ தயாரிக்கப்பட்டு விற்பனை 
ஆகின்றன. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 15 


சங்க காலத்தில்‌ ஏற்றுமதியான மயில்கள்‌ 


சங்ககாலம்‌ தென்னிந்தியாவில்‌ மிகவும்‌ பொருளாதார 
வளர்ச்சியடைந்த காலம்‌ ஆகும்‌. அக்காலத்தில்‌ தமிழ்நாடு, கேரளா 
என்ற தற்போதைய மாநிலங்கள்‌ இந்த ஆட்சிப்பகுதியில்‌ இருந்தன. 
பயிர்‌ வளர்ப்பு, நெசவு, முத்துக்குளித்தல்‌ கட்டிடத்‌ தொழில்‌ ஆகியன 
முக்கிய தொழில்களாகும்‌. சிறு உற்பத்தியாளர்கள்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ 


வருவாய்‌ பல்வேறு மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கியது. 


விலங்குகளின்‌ வணிகம்‌ முக்கிய பொருளாதாரச்‌ செயல்பாடு 
ஆகும்‌. சங்ககாலத்தில்‌ மயில்கள்‌ மேற்கத்திய நாடுகளுக்கு அதிகமாக 
ஏற்றுமதி செய்யப்பட்டன. இன்று சிறப்பான நகரங்களாக உள்ள மதுரை, 
உறையூர்‌, கொற்கை போன்ற இடங்களிலிருந்து இந்த வணிகம்‌ 
மேற்கொள்ளப்பட்டதாகத்‌ தகவல்கள்‌ தெரிவிக்கின்றன. சங்ககாலத்தில்‌ 
மேற்கத்திய உலகின்‌ விலங்கு வணிகத்தின்‌ மூலமாக நம்‌ நாட்டுக்கு 
வியாபாரிகள்‌ பன்னாட்டு மாற்றுப்பணமான ரோமன்‌ நாணயங்கள்‌ பெற 
வாய்ப்பு கிடைத்தது. புலி, சிறுத்தை, மயில்‌ மற்றும்‌ குரங்குகள்‌ போன்ற 
விலங்குகள்‌ மிக அதிக அளவில்‌ மேற்கத்திய நாடுகளுக்கும்‌, 
ஐரோப்பிய நாடுகளுக்கும்‌ அனுப்பப்பட்டன. ரோம்‌ நாட்டிற்கு 
அனுப்பப்பட்டதால்‌ அதிக மதிப்புடைய அன்னியச்‌ செலாவணி 
கிடைத்தது. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 16 


சங்ககாலத்‌ தமிழர்கள்‌ ரோம்‌ நாட்டிற்கு, இந்திய மயில்களை 
அதிகமாக ஏற்றுமதி செய்தனர்‌. ஏனெனில்‌, மயில்‌ ரோமானியர்களால்‌ 
அதிகக்கவாச்சி, உடையதாகவும்‌ புனிதமாகவும்‌, அதீத 
அழகுஉடையதாகவும்‌, கம்பீரமாகவும்‌, பெருங்கெளரமாகவும்‌ 
கருதப்பட்டது. ரோமானியர்கள்‌ தங்கள்‌ செல்வத்தின்‌ உயர்வைக்‌ 


காண்பிக்க ஆஸ்ட்ராச்‌ பறவை மூளை,மயில்‌, டால்பின்‌ கறி அளித்தனர்‌. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 17 


மயில்‌ இறகு வணிகம்‌ 


மயில்‌ இயற்கையாக இறக்கும்‌ பட்சத்தில்‌ அதன்‌ தோகைகை 
இறகுகளை எடுத்து இந்தியாவில்‌ பயன்படுத்த தடைவிதிக்கவில்லை. 
கடை உரிமையாளர்கள்‌, உள்புற கிராமங்களுக்குச்‌ சென்று பிளாஸ்டிக்‌ 
பானைகள்‌, பாத்திரங்கள்‌, பாய்கள்‌, ஐஸ்கிரீம்‌ போன்றவற்றை விற்கும்‌ 
வியாபாரிகளை மயில்‌ இறகு சேகரிப்பு முகவர்களாக நியமிப்பது 
தெரியவந்தது. கிராமங்களில்‌ உள்ள சிறு குழந்தைகள்‌, மயில்களுக்கு 
உணவளிக்கும்‌ பகுதிகளிலிருந்தும்‌ ஆண்‌ மயில்‌ தங்கும்‌ மரங்களுக்கு 
அடியில்‌ இருந்தும்‌ இறகுகளைச்‌ சேகரிக்கின்றனா.. இந்த 
சேகரிக்கப்பட்ட இறகுகளை மிகக்‌ குறைந்த விலைக்கு அல்லது ஒரு 
ஐஸ்‌/ஐஸ்கிரீம்‌/வெல்லம்‌ ஆகியவற்றிற்காக ஒப்படைக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
மயில்களின்‌ இறகுகளைப்‌ பறிப்பதில்லை. மயில்களை நெருங்கி 
அணுகுவது நடைமுறையில்‌ சாத்தியமில்லை. எனவே உயிருள்ள 
மயில்களிடமிருந்து இறகுகளைப்‌ பறிப்பது என்பது மிகவும்‌ 
சாத்தியமற்றது. 


ஒரு காலத்தில்‌ தமிழ்நாட்டிலிருந்து மயில்‌ தோகைகள்‌ 
மேல்நாட்டிற்கு இலட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஏற்றுமதி 
செய்யப்பட்டன. மயிலின்‌ பீலி என்பது வளர்ந்த இளம்‌ சிறகுகள்‌ 
உதிர்ந்தவை ஆகும்‌. இந்த பீலி பல்வேறு அலங்காரப்‌ பொருட்களாக 
முற்காலத்தில்‌ பயன்பட்டு வந்தன. படைக்காலங்களில்‌ கொடியாகவும்‌, 
ஊர்திகள்‌, மரக்கலன்கள்‌, அதில்‌ உள்ள மூங்கிலால்‌ உருவாக்கப்பட்ட 


குத்துக்கோல்‌ போன்றவையும்‌ பீலியால்‌ அலங்காரம்‌ செய்யப்பட்டன. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 18 


நடுகற்களில்‌ பீலிகளால்‌ அணிவிக்கப்பட்டதையும்‌ சங்கப்பாடல்கள்‌ 


மூலம்‌ நாம்‌ அறியலாம்‌. 


விசிறிகள்‌, குடைகள்‌ பந்துகள்‌ செய்வதில்‌ விதானங்கள்‌ அமைப்பதில்‌ 
மயில்‌ பீலிகள்‌ பயன்படுத்தப்பட்டன(பெருங்காப்பியம்‌). மயில்தோகை 
விற்பனைக்காக இருந்த நிலை கம்பராமாயணத்தில்‌ 
விளக்கப்பட்டுள்ளது. மேலும்‌ பல்வேறு நாடுகளுக்கு மயில்‌ (பீலி) 
தோகைகள்‌ ஏற்றுமதி செய்யப்பட்டு, லட்சக்கணக்கான ரூபாய்‌ வணிகம்‌ 


வளர்ந்ததும்‌ அறியப்பட்டுள்ளது. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 19 


மயில்களின்‌ வெளிப்புறத்தோற்றம்‌/ஆண்‌ மயிலின்‌ தோற்றம்‌ 


புறத்தோற்றத்தினை நாம்‌ காணுகையில்‌ ஆண்‌, பெண்‌ 
வேறுபாடுகள்‌ தெளிவாக அறியப்பட்டுள்ளது. ஆண்‌ மயிலின்‌ தோற்றம்‌ 
முதிர்ந்த ஆண்‌ மயிலின்‌ தலை உலோக நீல வண்ணத்திலும்‌, கழுத்து 
மற்றும்‌ மேல்‌ மார்புப்பகுதி பட்டு போன்ற நீல நிறத்திலும்‌, பச்சை மற்றும்‌ 
ஊதாநிற சாயலில்‌ காணப்படும்‌.(படம்‌ 1) மயிலின்‌ தலைப்பகுதியிலுள்ள 
விசிறிபோன்ற முகடு, கொத்து மலர்கள்‌ போன்று, பளபளப்பான 
ஊதாவண்ணத்தில்‌ அமைந்துள்ளது (படம்‌ 2 ) . முகத்தில்‌ தோல்‌ 
வெண்மை நிறத்துடனும்‌, நாசிப்பகுதியிலிருந்து கண்‌ வரை ஒரு பட்டை 
போன்று பொய இணைப்பாக வெண்ணிற வண்ணத்தில்‌ உள்ளது(படம்‌ 
2) . மயிலின்‌ இறக்கைகள்‌ பழுப்பு கலந்த கருப்பு வண்ணமுடையது 
(படம்‌ 3). ஆண்‌ மயிலுக்கு சராசரியாக 150 தோகை இறகுகள்‌ 
அமைந்துள்ளன. (படம்‌4) இது வால்‌ அல்ல . இந்த நீண்ட தோகை 
இறகுகள்‌ ,கண்‌ இறகுகள்‌ (படம்‌ 5, அரை நிலவு இறகுகள்‌ (படம்‌ 6), 
மற்றும்‌ அரிவாள்‌ இறகுகள்‌ (படம்‌?) ஆகியனவாக வேறுபட்டுக்‌ 
காணப்படுகின்றன. நீலம்‌, மற்றும்‌ வெண்கலப்‌ பழுப்பு பரந்த வளையம்‌ 
கொண்டுசூழப்பட்ட நீலத்திட்டு போன்று அமைந்தது கண்‌ 
இறகுகளாகும்‌. மேலும்‌ தங்க பச்சை மற்றும்‌ வெண்கல இளஞ்சிவப்பு 
ஆகிய இரண்டும்‌ குறுகியன, மற்றும்‌ வெளிப்புற நீல அரை நிலவு 
இறகுகளில்‌ கண்‌ இறகுகள்‌ காணப்படுவதில்லை. அரிவாள்‌ இறகுகள்‌ 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 20 


தடிமனாக, நீலப்பச்சை நிற ப்பட்டை போன்று அமைந்துள்ளன. மயிலின்‌ 
வால்‌ தட்டையாக உள்ளது. வால்‌ தோகை இறகுகளால்‌ 


மறைக்கப்பட்டுள்ளது. 


கால்களில்‌ வெளிப்பகுதியில்‌ ஸ்பர்‌ அமைந்துள்ளன.(படம்‌8 ) 
காலின்‌ வண்ணம்‌ வெளிர்‌ பழுப்பு சாம்பல்‌ நிறமுடையது. சாம்பல்‌ நிற 


கூரிய அலகும்‌ அமைந்துள்ளது. 


இரண்டு வயது பறழ்கள்‌ (படம்‌ 9) என்ற நிலையிலுள்ள ஆண்‌ 
மயில்கள்‌, முதிர்ந்த மயில்களைப்‌ போல்‌ பல பண்புகளில்‌ 
(இறகுகளைத்தவிர) ஒரே மாதிரியாகக்‌ காணப்படுகின்றன. கண்கள்‌ 
கொண்ட நீண்ட தோகை காணப்படுவதில்லை. இங்கு குறுகிய தோகை 
இறகுகள்‌ காணப்படுகின்றன. கீழ்ப்பகுதி இறகுகள்‌ பச்சை, ஊதா 
மற்றும்‌ கருப்பு வண்ணத்தில்‌ அமைந்துள்ளன. தொண்டைப்‌ பகுதியும்‌, 
கிரீடப்பகுதியும்‌ மற்றும்‌, கழுத்துப்‌ பகுதியும்‌ பெரும்பாலும்‌ 
ஊதாவண்ணத்தில்‌ உள்ளன. உடலின்‌ மேற்‌ பகுதி, பச்சை கலந்த 
பழுப்பு நிறத்தில்‌ உள்ளது. தலைப்பகுதியிலுள்ள முகடு, கொத்துமலர்கள்‌ 
போன்று, பளபளப்பான ஊதாவண்ணத்தில்‌ உள்ளது. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 21 


பெண்‌ மயிலின்‌ தோற்றம்‌ 


முதிர்ச்சி அடைந்த பெண்‌ மயிலின்‌ தலையில்‌ அமைந்துள்ள 
விசிறி போன்ற முகடு அமைப்பின்‌ தன்மை ஒட்டியுள்ளது(படம்‌ 10,11). 
மேல்‌ கழுத்து, முகடு போன்ற பகுதிகள்‌ பழுப்பு வண்ணத்தில்‌ உள்ளன. 
கண்‌ புருவம்‌, தலை, தொண்டையின்‌ பக்கவாட்டுப்‌ பகுதிகள்‌ 


வெண்மையாக இருக்கின்றன. 


கீழ்கழுத்துப்பகுதியும்‌, மேல்‌ மார்புப்‌ பகுதியும்‌, முதுகுப்புறப்‌ 
பகுதியும்‌ உலோக வண்ணத்தில்‌ உள்ளன. மீதமுள்ள மேல்பகுதிகள்‌ 
அனைத்தும்‌ பழுப்பு மற்றும்‌ வெளிர்‌ பழுப்பு வண்ணங்களுடன்‌ 
காணப்படுகின்றன. மார்பின்‌ கீழ்ப்பகுதி அடர்ந்த பசுமை வண்ணத்தில்‌ 
உள்ளது. வயிற்றுப்பகுதியில்‌ வெளிர்நிற தடித்த தொடைப்பகுதி, மற்றும்‌ 
கீழ்வால்‌ பகுதியின்‌ உறைகள்‌ மண்‌ பழுப்பு வண்ணத்திலும்‌, அலகு 
பழுப்பு நிறத்திலும்‌ உள்ளன. ஒவ்வொரு இறகிலும்‌ வெண்கலப்‌ பச்சை 
நிறத்தில்‌ எல்லைக்கோடு போன்று அமைந்துள்ளது. ஆண்‌ 
மயில்களுடன்‌ ஒப்பிடுகையில்‌ பெண்‌ மயிலின்‌ இறகு தாழ்வானதாக 
மட்டுமே காணப்படுகின்றது. மயிலின்‌ இனப்புழைப்பகுதி மற்றும்‌ வால்‌ 
பகுதியை வெண்ணிறச்‌ சிறகுகள்‌ மறைத்து மூடியுள்ளன. மேல்‌ பகுதி 
வால்‌ உறைகள்‌ நீளம்‌ குறைவாக உள்ளன. பெண்‌ மயிலுக்கு நீண்ட 
தோகை இல்லை. இறக்கைகள்‌ கருப்பு மற்றும்‌ பழுப்பு வண்ணப்‌ 
புள்ளிகளுடன்‌ காணப்படுகின்றன. வால்‌ கிளைச்சிறகுகள்‌ தட்டையாகக்‌ 


காணப்படுகின்றன. கால்‌ பகுதியில்‌ ஸ்பர்‌ என்பது இல்லை. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 22 


பறழ்‌ ( படம்‌12) பெண்மயிலின்‌ தலை முகடு, சிறகு மற்றும்‌ 
மேல்‌ கழுத்துப்பகுதி பழுப்பு நிறத்தில்‌ இருக்கும்‌. ஒவ்வொரு இறகிலும்‌ 
எல்லைப்‌ பகுதியாக வெண்கலப்‌ பச்சை வண்ணம்‌ காணப்படும்‌. தலை 
மற்றும்‌ தொண்டைப்‌ பகுதி வெண்மை நிறமும்‌, கழுத்து மற்றும்‌ மேல்‌ 
மார்புப்‌ பகுதியும்‌ முதுகின்‌ மேல்‌ பகுதியும்‌ உலோகப்‌ பசுமை வண்ணம்‌ 
கொண்டுள்ளன. மார்பின்‌ கீழ்ப்பகுதி அடர்பச்சை வண்ணமும்‌ 
கொண்டுள்ளது. இறக்கைகள்‌, கறுப்பு மற்றும்‌ பழுப்பு வண்ணப்‌ 
புள்ளிகளுடன்‌ காணப்படுகின்றன. வால்‌ தட்டையாகக்‌ காணப்படுகிறது. 
*பறழ்‌- இளம்‌ வயது வந்த ஆண்‌, இளம்‌ வயது வந்த பெண்‌ மயில்களை குறிக்கப்‌ 


பயன்படுத்தப்படும்‌ வார்த்தையாகும்‌ 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 23 


வெள்ளை மயில்கள்‌ 


சில மயில்கள்‌ அதிசயமாக வெள்ளை மயில்கள்‌ என்று 
அனைவராலும்‌ அழைக்கபட்டு, வேறுபட்டு காணப்பட்டு வாழ்கின்றன. 
இவ்வகை மயில்கள்‌ எல்லாமே அல்பினோக்கள்‌ அல்ல . அவை லூசிசம்‌ 
ஆகும்‌. லூசிசம்‌ என்றால்‌ குறிப்பிட்ட நிறமி செல்கள்‌ மயில்‌ வளர்ச்சி 
அடைகையில்‌ நரம்பு மண்டலத்திலிருந்து இடம்‌ பெயரத்‌ 
தவறிவிடுகின்றன. லூசிஸ்டிக்‌ மயில்கள்‌ உருவாக்கிய நிறமியை கண்‌ 
இறகுகளில்‌ வைப்பதில்லை. இறகுகளில்‌ உள்ள கண்‌ அமைப்பில்‌ நீல 
சாம்பல்‌ நிறம்‌ முழுமையாக இருக்காது (Pied peacock) பைடு மயில்‌, 
அடர்வண்ணமும்‌ ஆங்காங்கே திட்டுகள்‌ போன்ற மங்கலான நிறமும்‌ 
கொண்டவை. கண்கள்‌ மட்டுமே நீலச்‌ சாம்பல்‌ நிறம்‌ பெற்றுள்ளன. 
இதற்குக்‌ காரணம்‌ சில நிறமிச்‌ செல்கள்‌ மட்டும்‌ இடம்‌ பெயருவதில்‌ 
சிக்கலாகத்‌ தவறிவிடுகினறன. உண்மையான அல்பினோ மயில்கள்‌ 
மெலனின்‌ நிறமி முழுமையாகக்‌ குறைபாடு கொண்டவையாகும. 
கருவிழிகள்‌ சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறத்திலிருக்கும்‌. லூசிஸ்டிக்‌ 
பீச்சிக்ஸ்‌ இனம்‌ மஞ்சள்‌ வணணத்தில்‌ பிறந்து முழுமையாக முதிர்ச்சி 


அடையும்‌ போது வெண்மையாக மாறும்‌. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 24 


மயில்களின்‌ வாழ்வியல்‌ 


மயில்கள்‌ சமூகப்‌ பறவைகள்‌. மயில்கள்‌ வாழ்க்கையில்‌ 
குழுக்களாக சமூகமாக இருக்கின்றன( படம்‌ 13). மயில்கள்‌ பகல்‌ 
நேரத்தில்‌ உயரமான மரங்களிலும்‌, சீமைக்கருவைப்‌ புதர்களிலும்‌ 
ஒய்வெடுக்கின்றன (படம்‌ 14). மயில்கள்‌ தீங்கு விளைவிக்கும்‌ 
விலங்குகளிடமிருந்து தங்களைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ள உயரமான 
மரங்களில்‌ தூங்குகின்றன (படம்‌15). அவை பாரம்பரிய மரங்களைப்‌ 
பயன்படுத்துகின்றன. மயில்கள்‌ வழக்கமாக இறகுகளைச்‌ சுத்தம்‌ (படம்‌ 
16) செய்கின்றன. பேன்களை நீக்குகின்றன. விரைவாக ஒடும்‌. இவை 
குறுகிய தூரம்‌ மட்டுமே பறக்கின்றன. 


சத்யநாராயண (2002) புதுக்கோட்டை மாவட்டத்திலுள்ள 
மயில்கள்‌ கிராமப்‌ பயிர்களின்‌ விதைகளை உண்கின்றன என்பதைக்‌ 
கண்டறிந்தார்‌. மயில்கள்‌ முதன்மையாக நெல்லை, மொத்த உணவாகவும்‌ 
(படம்‌ 17,18) இரண்டாவதாக கேழ்வரகு, கம்பு, சோளம்‌, எள்‌, 
நிலக்கடலை,வெங்காயம்‌, மிளகாய்‌, பருத்தி மொட்டுகள்‌, தக்காளி (படம்‌ 
19,20,21,22,23,24,25 ) ஆகியவற்றையும்‌ விரும்புகின்றன. நெல்லின்‌ 
மீதான விருப்பம்‌, வட்ட வடிவத்தை விட நீளமான தானியங்களுக்கு 
உள்ளார்ந்த விருப்பம்‌ இருப்பதாகத்‌ தெரிகிறது. மயில்கள்‌ பூச்சிகள்‌, 


சிறிய பாம்புகளையும்‌ உண்ணும்‌. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 25 


மயில்களின்‌ குரலொலிகள்‌ 


பெரும்பான்மையான பறவைகளின்‌ குரலொலிகள்‌ அவற்றின்‌ 
குழுவினரிடையே தொடர்புகளை மேம்படுத்த உதவுவது ஆகும்‌. இவை 
தொடர்பு ஒலி, எச்சரிக்கை ஒலி, இனப்பெருக்க இணை அழைப்பு ஒலி 
போன்றவை ஆகும்‌. தொடர்பு ஒலி மூலமாக மயில்கள்‌ தம்‌ குழுவை 
ஒன்றிணைக்கின்றன. எச்சரிக்கை ஒலி மூலம்‌ குழு உறுப்பினர்களை 
ஆபத்துக்‌ காலத்தில்‌ எச்சரிக்கின்றன. ஆண்‌ மயில்கள்‌ இனப்பெருக்க 
காலத்தில்‌ மிக உரத்த அழைப்பு ஒலிகளைத்‌ தருகின்றன. சாதாரண 
நிலையில்‌ ஆண்மயில்கள்‌ “கு, கு, கு” என்றும்‌, தம்மை காட்சிப்‌ 
படுத்துகையில்‌, பெண்‌ மயிலைக்‌ கவர “பியூ, பியூன்‌, பியூம்‌” என்று 
வேறுபட்டு அகவுகின்றன. எச்சரிக்கை ஒலியானது “கூ,கூ கூ, கூக்கூ 
க” எனத்‌ தொடர்‌ ஒலி பறவை பறக்கும்போதும்‌ ,மனிதர்கள்‌ (௮) 
விலங்குகள்‌ (குரங்கு, நாய்‌) தொந்தரவு செய்யும்போதும்‌ இது 
நிகழ்த்தப்படுகிறது. காட்சிப்படுத்தும்‌ நடத்தையின்‌ போது 
ஆண்மயில்கள்‌ மிக நீண்ட ஒலிக்குறிப்புடன்‌ * கயா, கியா, கியா, கியா 
ஆ” என ஒலித்து, தம்‌ எல்லையினை நிர்ணயித்து, பெண்மயில்களைக்‌ 


கவருகின்றன. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 26 


மயில்களின்‌ இனப்பெருக்க நடத்தை 


உயிரினங்கள்‌ அனைத்தும்‌ தன்‌ சந்ததியினைப்‌ பெருக்க 
விரும்புவது நாம்‌ அனைவரும்‌ அறிந்த உண்மையாகும்‌. அதில்‌ 
மயில்களும்‌ விதிவிலக்கு அல்ல. எந்த ஒரு இனப்பெருக்கச்‌ 
செயல்பாடும்‌, நேரடியாக நடந்துவிடாது. இனப்பெருக்கம்‌ மற்றும்‌ 
கருவுறுதல்‌ செயல்பாடுகளுக்கு முன்னர்‌, ஆண்‌ மற்றும்‌ பெண்‌ 
ஒருங்கிணையும்‌. ஆனால்‌ தன்னைக்‌ காட்சிபடுத்தும்‌ நடத்தை” 
மூலமாக ஆண்‌ மயில்கள்‌, பெண்‌ மயில்களைக்‌ கவருவது தான்‌ முதல்‌ 


நிலை ஆகும்‌. 


“லெக்‌” என்பது இத்தகைய ஆண்‌ மயில்கள்‌ ஆடும்‌ இடமாகும்‌. 
(படம்‌ 26,27.28)இது ஆண்‌ மயில்களின்‌ நடத்தையில்‌ முக்கிய 
பழக்கங்களில்‌ ஒன்றாகும்‌. . இந்தப்‌ பகுதியில்‌ இனப்பெருக்க காலத்தில்‌ 
ஆண்‌ மயில்கள்‌ ஒரு சிறு எல்லையினைக்‌ குறித்துக்‌ கொள்கின்றன. 
பல பெண்‌ மயில்களுடன்‌ ஒவ்வொரு ஆண்‌ மயிலும்‌ அதேபோல்‌ ஒரு 
பெண்‌ மயிலுடன்‌ பல ஆண்‌ மயில்களும்‌ இனப்பெருக்கம்‌ செய்கின்றன. 
எனினும்‌ அவை எல்லாம்‌ ஒரிடத்தில்‌ கூடுவதில்லை. ஆண்‌ 
மயில்களைத்‌ தேடிப்‌ பெண்‌ மயில்கள்‌ இங்கு வருகின்றன. பெண்‌ 
மயில்கள்‌ இனப்பெருக்க காலகட்டத்தில்‌ மட்டுமே இங்கு தனியாக 
அல்லது கூட்டமாக வருகின்றன. மேலும்‌ இந்த லெக்‌ பகுதிகளை 
ஆண்‌ மயில்கள்‌ பல இடங்களில்‌ நிர்வகிக்கின்றன. அவை பெரும்பாலும்‌ 


பெண்‌ மயில்கள்‌ நடமாடும்‌ பகுதிகளில்‌ அமைகின்றன. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 27 


காட்சிப்படுத்தி ஆடும்‌ இடம்‌ (லெக்‌) பண்புகள்‌ 


லெக்‌ என்ற பகுதியின்‌ பரப்பளவு 1.0 சது .மீ முதல்‌ 2.0 சது.மீ 
வரை உள்ளது. பெரும்பான்மை லெக்‌ பகுதிகளை சீமைக்கருவேல்‌ 
(அ வேலிக்கருவை மரம்‌ அதிகம்‌ அடர்ந்த பகுதியில்‌ அமைத்துக்‌ 
கொள்கின்றன. ஏனெனில்‌ ஆண்‌ மயில்கள்‌ தம்மைக்‌ காட்சிப்படுத்தி 
நடனம்‌ ஆடி, பெண்‌ மயில்களைக்‌ கவர எளிதாக நிழல்‌ உள்ள 
பகுதியினை நாடுகின்றன. சில லெக்‌ பகுதிகளின்‌ பின்புறம்‌ கள்ளிச்‌ 
செடிகள்‌, வேப்ப மரங்கள்‌ உள்ளன. இப்பகுதி மண்‌ வறண்டு, சிவப்பு 
நிறத்தூள்‌ போன்ற மணல்‌ நிலையிலுள்ளது. பெரும்பாலும்‌ தூய்மையான 
பகுதியாகவும்‌, சில இடங்கள்‌ 20-30 சதவீதம்‌ புற்கள்‌ மூடிய 
தரையாகவும்‌ காணப்படுகின்றன. ஆனால்‌ இங்கு உணவு இல்லை, 


ஒரு சில கரும்‌எறும்புகள்‌ சிலபகுதியில்‌ கண்டறியப்பட்டது. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 28 


ஆண்‌ மயில்‌ காட்சிப்‌ படுத்தி பெண்‌ இணையைக்‌ கவர்தல்‌ 


மயில்களின்‌ வாழ்க்கையில்‌ ஆண்‌ மயில்களின்‌ காட்சிப்‌ 
படுத்தும்‌ அழைப்பு ஒலிகள்‌, பாடல்‌ போன்ற குரலொலி ஆகும்‌( படம்‌ 
29, 30) எனினும்‌ பெண்‌ மயிலின்‌ முன்னர்‌ ஆண்‌ மயில்கள்‌ துவக்கத்தில்‌ 
“அங்குமிங்கும்‌ செருக்குடன்‌ நடத்தல்‌” நடனமாடுதல்‌, மற்றும்‌ 
இறக்கைகளால்‌ ஆன தோகையினை அசைத்தல்‌ உணவு தராமல்‌, 


கொத்துதல்‌ போன்றவற்றைச்‌ செய்கிண்றன. 


நம்‌ தமிழ்நாட்டில்‌, புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ மேற்கொண்ட 
ஆய்வுகளில்‌, குறிப்பாக ஏப்ரல்‌ மாதம்‌ முதல்‌ அக்டோபர்‌ மாதம்‌ வரை 
ஆண்‌ மயில்கள்‌ காட்சிப்படுத்தி, கவரும்‌ நடத்தையினை பெண்‌ 
மயில்கள்‌ முன்‌ காலை, மாலை இரு வேளைகளிலும்‌ அரங்கேற்றும்‌ 
நிலை பதிவு செய்யப்பட்டது. எனினும்‌ காலை நேரத்தில்‌ மட்டும்‌ 
அதிகமான நிகழ்வுகள்‌ இங்கு கண்டறியப்பட்டது. முதல்‌ சூரிய 
ஒளிக்குப்‌ பிறகு மயில்‌ காட்சியளிக்கிறது. இனப்பெருக்க காலமாகிய 
ஏப்ரல்‌ மாதம்‌ முதல்‌ டிசம்பர்‌ மாதம்‌ வரையுள்ள காலத்தில்‌ ஆகஸ்ட்‌ 
மாதத்தில்‌ அதிக பட்சமாக நடத்தை இந்நிகழ்வுகள்‌ பதிவு 
செய்யப்பட்டன. மேலும்‌ இவை 4 நிமிடங்கள்‌ முதல்‌ 120 நிமிடங்கள்‌ 
வரை அதிகபட்சமாக நீடிக்கின்றன. பாரம்பரியமான காட்சிப்படுத்தும்‌ 
இடங்களில்‌ ஆண்‌ மயில்களைத்‌ தொடரும்‌ பெண்மயில்கள்‌ இந்நிகழ்வு 
நடைபெறும்‌ லெக்‌ பகுதியினை தேர்ந்தெடுப்பதில்‌ அக்கறை, ஆர்வம்‌ 
காட்டுகின்றன. ஆம்‌ நிழல்‌ மற்றும்‌ சரியான பாதை போன்றவற்றையும்‌ 
சிறப்பாக பெண்மயில்கள்‌ உற்று நோக்குகின்ற நிலை சிறப்பு ஆகும்‌. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 29 


மேலும்‌ முதிர்ந்த பெண்மயில்கள்‌ இனப்பெருக்க காலத்தில்‌ ஆண்‌ 
பறழ்‌ மற்றும்‌ பெண்‌ பறழ்‌ மயில்களை விலக்கியே இருக்கின்றன. மேலும்‌ 
முதிர்‌ ஆண்‌ மயில்கள்‌ காட்சிப்படுத்தும்‌ இடங்களிலேயே 
பெண்மயில்கள்‌ தம்‌ பெரும்பான்மையான நேரத்தினைச்‌ 
செலவிடுகின்றன. இனப்பெருக்கத்தினைத்‌ தவிர, முதிர்ந்த ஆண்‌, 
பெண்‌ மயில்களிடையே எவ்வித சமூகப்பிணைப்பும்‌ காணப்படவில்லை. 
“லெக்கிங்‌”” மற்றும்‌ இக்காட்சி நடத்தை சிறந்த மரபணுக்களை பெற 
பெண்மயில்களை இயக்குகிறது. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 30 


அடைகாத்தல்‌ 


மயில்‌ ஒரு முறைக்கு நான்கு முதல்‌ ஆறு முட்டைகள்‌ வரை 
இடும்‌( படம்‌ 31) நீள்‌ உருண்டை வடிவத்தில்‌, மங்கலான வெண்மை 
நிறம்‌ உடையதாகும்‌. நான்கு வாரங்கள்‌ பெண்மயில்‌ அடைகாக்கும்‌ 
(படம்‌ 32). அடைகாப்பது பற்றி ஆண்‌ மயில்‌ கண்டு 
கொள்வதில்லை.குஞ்சு பொரித்தபின்‌ பெண்மயில்‌ பகை 
விலங்குகளிடமிருந்து அக்‌ குஞ்சுகளை நன்கு பாதுகாக்கும்‌. பகை 
வருகின்றதெனின்‌ புதருக்குள்‌ குஞ்சுகளுடன்‌ மறைந்து கொள்ளும்‌. 
அவற்றைத்‌ தன்‌ சிறகுகளுக்குள்‌ இருத்திக்‌ கொள்ளும்‌ (படம்‌ 
33,34.எதிரியைப்‌ பாய்ந்து தாக்குவதுமுண்டு. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 31 


மயில்‌ தோகை இறகுகள்‌ உதிர்த்தல்‌ 


ஆண்‌ மயில்‌ தோகை இறகுகள்‌ பொதுவாக ஒவ்வொரு 
ஆண்டும்‌ இனப்பெருக்க காலத்திற்குப்‌ பிறகு 90% உதிர்கின்றன (படம்‌ 
35,39) . ஒரு கட்டத்துக்கு மேல்‌ பயனில்லை என்ற நிலையில்‌ அப்போது, 
மயில்‌ தானே சிறகை உதிர்த்து விடும்‌. அதுவே பீலி. இஃது ஓர்‌ 
அறிவியல்‌ உயிரியல்‌ நுட்பம்‌. உதிர்ந்த இறகுகள்‌ ஒரு மாதத்திற்குள்‌ 
வளரத்‌ தொடங்குகின்றன (படம்‌,37) மேலும்‌ ஆறு மாதங்களில்‌ மீண்டும்‌ 
ஆண்‌ மயில்கள்‌ முழு வளர்ச்சியடைந்த அற்புதமான மற்றும்‌ 
கவர்ச்சிகரமான இறகுகளுடன்‌ அழகாகத்‌ தோன்றத்‌ தொடங்குகின்றன. 
புதுக்கோட்டையில்‌ நடத்திய மயில்களின்‌ உயிரியல்‌, சூழல்‌ ஆய்வின்‌ 
படி, அக்டோபர்‌ மாதத்தில்‌ மயில்களின்‌ இறகுகள்‌ உதிருகின்றன. 


இதற்கு” இறகு உதிரும்‌” காலம்‌ என்று கூறுவார்கள்‌ . 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 32 


மயில்‌ பாதுகாப்புப்‌ பிரச்சனைகள்‌ 


மயிலின்‌ எண்ணிக்கை பல பிரச்சனைகளால்‌ குறைந்து 
வருகிறது. வாழிட அழிவு, அத்து மீறிய வேட்டை,உணவுப்‌ பொருட்களில்‌ 
நச்சு ஆகிய முக்கிய காரணங்களால்‌ மயில்கள்‌ பாதிக்கப்படுகின்றன. 
பெரும்பாலான விவசாயநிலங்களின்‌ விரிவாக்கம்‌, தொழிற்சாலை 
வளர்ச்சி போன்ற காரணிகளால்‌ மயில்களின்‌ வாழிடங்கள்‌ 
குறைகின்றன. இதனால்‌ மயில்களின்‌ நடமாடும்‌ எல்லைப்‌ பகுதியும்‌ 
குறைகிறது. தொழில்‌ வளர்ச்சி, செங்கல்சூளை, கரிஉருவாக்க 
சீமைக்கருவேல்‌ மரங்கள்‌ அழிவு அதிகமாகிவிட்டது (படம்‌ 38,39,40). 
இந்த வாழிடக்குறைவால்‌ மயில்களின்‌ இனப்பெருக்கச்‌ செயல்பாடு 
பாதிக்கப்படுகிறது. வளர்ச்சியின்‌ அடிப்படையில்‌ தேசிய 
நெடுஞ்சாலைகள்‌ என்ற நான்கு வழி விரைவுச்‌ சாலைகள்‌, மரங்கள்‌ 


அடர்வு குறைவானதற்கு காரணமாகும்‌. 


மேலும்‌ சாலைகளில்‌ வாகனப்போக்குவரத்து அதிகம்‌ 
காரணமாக மயில்களின்‌ உறங்குமிடங்களான மரங்கள்‌ குறைவாகிவிட்ட 
நிலை, மற்றும்‌ போக்குவரத்து ஒலித்‌ தொந்தரவுகள்‌ மயில்களின்‌ 
வாழ்கையைப்‌ பெரும்பாலான அளவு பாதிக்கின்றன. நாய்கள்‌, பூனைகள்‌ 
மற்றும்‌ கீரிப்பிள்ளை போன்றவை மயில்களுக்கு ஆபத்து தரும்‌ 
விலங்குகளாகும்‌. மயில்‌ முட்டை பெரிதாக இருப்பதாலும்‌ எதிரி 
விலங்குகளால்‌ இடையூறு ஏற்படலாம்‌. இறைச்சி மற்றும்‌ முட்டைக்காக 
வேட்டையாடுதல்‌ ஆகியவை மயில்களுக்கு உண்மையான 


அச்சுறுத்தலாக இருக்கின்றன. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 33 


மயில்களைப்‌ பூச்சிகொல்லி மருந்து மூலம்‌ கொல்லுதல்‌ 


மயில்களை, தொந்தரவுப்‌ பறவையாக கருதி பல்வேறு 
விவசாயிகள்‌, பொதுமக்கள்‌ அவற்றைக்‌ கொன்று வரும்‌ செய்திகளை 
நாம்‌ காணுகையில்‌ அதிர்ச்சியாக உள்ளது. அஜ்மீர்‌, ராஜஸ்தான்‌ 
பகுதியில்‌ 50 மயில்களை நச்சு உள்ள பூச்சிகொல்லி மருந்து மூலம்‌ 
கொன்றுள்ளனர்‌. மெடல்லி கிராமத்தில்‌ நாய்கள்‌ வேட்டையாடி 12 
மயில்கள்‌, மாண்டுள்ளன, மத்தியப்‌ பிரதேசத்தில்‌ மோனா என்ற 
ஊரில்‌ 40 மயில்கள்‌ இறந்ததையடுத்து, அவற்றின்‌ சவப்‌ 
பரிசோதனையில்‌ பூச்சிகொல்லி மருந்து தடவிய விதைத்‌ தானியங்களை 
உண்டதாக அறியப்பட்டுள்ளது. மேலும்‌ குளோரோபைரிபாஸ்‌, கரையான்‌ 
அழிப்பு மருந்தான என்டோசல்பான்‌ போன்றவை இதற்குப்‌ 


பயன்படுத்துவதாக அறியப்பட்டது. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 34 


பாதுகாப்பு 


மயில்‌ இந்திய வன விலங்குகள்‌ (பாதுகாப்பு) சட்டம்‌, 1972 ன்‌ 
கீழ்‌ முழுமையாகப்‌ பாதுகாக்கப்படுகிறது. வனவிலங்குகளின்‌ 
பாதுகாப்புச்‌ சட்டத்தின்கீழ்‌ மயிலை வேட்டையாடுவது தடைசெய்யப்‌ 
பட்டுள்ளது. இந்தியாவில்‌ மயிலை வேட்டையாடுவது தண்டனைக்குரிய 
குற்றமாகும்‌. மயில்கள்‌ மற்றும்‌ அதன்‌ இறகுகள்‌ ஏற்றுமதியும்‌ தடை 
செய்யப்பட்டுள்ளது. மன்னன்‌ அசோகன்‌ புத்த மதத்தைச்‌ சார்ந்தபின்‌ 
கொல்லாமையை வலியுறுத்தியவன்‌. மயிலைக்‌ கொல்லக்கூடாது எனச்‌ 


சட்டமும்‌ இயற்றினான்‌. 


தமிழ்நாட்டில்‌ உள்ள விராலிமலைப்பகுதி விவசாயிகள்‌ பல 
நூற்றாண்டுகளாக மயில்களை பாதுகாத்து வருகின்றனர்‌. தமிழ்நாட்டு 
மக்களால்‌ வணங்கப்படும்‌ இந்து கடவுளான முருகப்பெருமானின்‌ 
“வாகனம்‌” (தேர்‌) மயில்‌ என்பது அனைவரும்‌ அறிந்தது. இந்து 
புராணங்கள்‌ மயில்களை முருகப்பெருமானுடன்‌ தொடர்புபடுத்தும்‌ ஒரு 
உயர்ந்த அந்தஸ்தை வழங்கியுள்ளன. மேலும்‌ அது உள்ளூர்‌ மக்களால்‌ 
அவற்றைப்‌ பாதுகாக்கவும்‌ உதவியது. விராலிமலைப்‌ பகுதியில்‌ 
மட்டுமின்றி, தமிழகத்தின்‌ பிற பகுதிகளிலும்‌ தேசியப்‌ பறவைகளுக்கு 
அனைத்துப்‌ பாதுகாப்பும்‌, கிடைத்து வருகிறது. பறவைகளால்‌ பயிர்கள்‌ 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 35 


சேதமடைவதால்‌ விவசாயிகள்‌ மிகவும்‌ வருத்தமடைந்தாலும்‌, 
பெரும்பாலும்‌ பறவைகளுக்குத்‌ தீங்கு விளைவிப்பதில்லை. 
சட்டத்துக்கும்‌, இறைவனுக்கும்‌ பயந்து தமிழக விவசாயிகள்‌ 
பறவைகளைக்‌ கொல்ல விடாமல்‌ தடுத்து வருகின்றனர்‌, மயில்களைப்‌ 
பயமுறுத்தி விரட்டும்‌ பொம்மையைப்‌, பயன்படுத்தப்படுகின்றனர்‌. 

மயில்களைப்‌ பயமுறுத்துவதற்கான பிரதிபலிப்பு நாடா (Reflective 
ribbon) (படம்‌41) முறையின்‌ செயல்திறனைக்‌ கண்டறியும்‌ முயற்சி 
மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு பாலிப்ரோப்பிலீன்‌ மெட்டாலிக்‌ 
பளபளப்பாகும்‌, ஒரு பக்கம்‌ சிவப்பு மற்றும்‌ மறுபுறம்‌ வெள்ளி வெள்ளை 
மற்றும்‌ 10 அல்லது 15 மீட்டர்‌ நீளமும்‌ ,1.5 செமீ அகலமும்‌ கொண்ட 
கீற்றுகளாக வெட்டப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. ஒரு ஏக்கரில்‌ சுமார்‌ 
25-30 கீற்றுகள்‌ மூங்கில்‌ கம்புகளின்‌ உதவியுடன்‌ வடக்கு மற்றும்‌ 
தெற்கு திசைகளில்‌ பயிர்‌ மட்டத்திலிருந்து ஒரு அடி உயரத்தில்‌ வைத்து, 
நாள்‌ முழுவதும்‌ சூரிய ஒளியைப்‌ பிரதிபலிக்கும்‌ வகையில்‌ சிறிது 
முறுக்கப்பட்டிருக்கும்‌. சூரிய ஒளியின்‌ போது உருவாகும்‌ பிரகாசம்‌ 
மற்றும்‌ காற்றில்‌ உருவாகும்‌ சத்தம்‌ வயலில்‌ இருந்து பறவையைப்‌ 
பயமுறுத்துகிறது.. இந்த ரிப்பன்கள்‌ மயில்களுக்குப்‌ பாதுகாப்பானவை 


மற்றும்‌ பாதிப்பில்லாதவை. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 36 


கலாச்சாரம்‌ 


நம்‌ நாட்டின்கலை, கலாச்சார நிகழ்வுகளில்‌ மயில்கள்‌ பங்கு 
பெற்றுள்ளன. பாரத கலாச்சார பவன்‌ மற்றும்‌ பாதாமி குகையில்‌ உள்ள 
கி.பி. 11 ஆம்‌ நூற்றாண்டுச்‌ சிலைகளில்‌, லலிதாசனத்தில்‌ நான்கு 
ஆயுதமேந்திய கார்த்திகேயன்‌ தனது மயில்‌ வாகனத்தில்‌ 
அமர்ந்திருப்பதைக்‌ காணமுடிகிறது. குமரகுப்தா என்ற மன்னர்‌ கால 
நாணயங்களில்‌ கார்த்திகேயாவின்‌ மயில்‌ முக்கியத்துவம்‌ பெற்றுள்ளது. 
19 ஆம்‌ நூற்றாண்டின்‌ ஒரிசாவின்‌ நவகுர்ஜரா ஒவியம்‌, மயிலின்‌ தலை, 
புலியின்‌ உடல்‌, ஒட்டகத்தின்‌ திமில்‌, யானையின்‌ ஒரு கால்‌ 
போன்றவற்றிலிருந்து, மாறு வேடத்தில்‌ கிருஷ்ணர்‌ அர்ச்சுனன்‌ 
(பாண்டவர்‌) முன்‌ தோன்றிய அழகிய கதையினைச்‌ சித்தரிக்கிறது. 
குதிரையின்‌ இன்னொருவடிவம்‌; பாம்பின்‌ வால்‌ வடிவம்‌; மற்றும்‌ தன்னை 
அடையாளம்‌ காட்டவும்‌, சோதிக்கவும்‌ அர்ச்சுனன்‌ மனம்‌ மகிழ்ந்து 
கிருஷ்ணரைப்‌ புகழ்ந்து பாடுகிறார்‌. மேலும்‌ கிருஷ்ணர்‌ நடமாடத்‌ 
தொடங்கி தனது அடையாளத்தினை வெளிப்படுத்துகிறார்‌. மயில்கள்‌ 
திரைச்சீலைகளில்‌, சிற்பங்களில்‌ வாழ்க்கை முறை 
சித்தரிக்கப்பட்டுள்ளன. மேலும்‌ அவற்றின்‌ வரலாற்று முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த மனிதர்கள்‌ மற்றும்‌ அழியாத கடவுள்களுடன்‌ தொடர்புடையதால்‌ 
பல்வேறு நிலைகளில்‌ வெளிப்படுகின்றது. இந்தியப்‌ பாறை 
ஒவியங்களிலும்‌, ஹரப்பாவின்‌ புனையப்பட்ட மண்பாண்டங்களிலும்‌ 


மயில்‌ உருவங்கள்‌ காணப்‌ படுகின்றன. 


புத்தரால்‌ மயில்‌ புனிதமாகக்‌ கருதப்பட்டது. ஜாதகக்‌ கதைகளிலும்‌ 
முகமதியக்‌ கதைகளிலும்‌ ஒவியங்களிலும்‌, மயில்கள்‌ முக்கிய பங்கு 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 37 


வகிக்கின்றன .மேலும்‌ கோயில்களிலும்‌, குருத்வாராக்களிலும்‌, பெளத்த 
விகாரங்களிலும்‌ மயிலிறகுகள்‌ வழங்கப்பட்டு வருகின்றன. 


நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ 


மிக மகிழ்வான ஒன்று. ராஜஸ்தான்‌ மாநில நாட்டுப்புறப்‌ 
பாடல்கள்‌. தொலை தூர ஊருக்குச்‌ சென்ற காதலியின்‌ தோழி மயிலிடம்‌ 
மனம்‌ விட்டுப்‌ பேசுவதாக உள்ளன. (மோராயா ஏச்சோல ஹோலியோரே 


தடலடி ராட்க மஹாரா, ஹியர்‌ மைன்‌ பாகு ரெடுதாற்‌. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 38 


தமிழ்நாட்டில்‌ மயிலாட்டம்‌ (அ மயில்‌ நடனம்‌ 


நமது பாரம்பரியக்‌ கலைகளில்‌ ஒன்று. மயில்கள்‌ போல்‌ உடை, 
மயிலிறகுகளால்‌ உருவாக்கப்பட்டுப்‌ பிரகாசமாக இருக்கும்‌. அதன்‌ தலை 
பளபளப்பாக பெண்களால்‌ மட்டுமே உருவாக்கப்படுகிறது. அதனுடன்‌ 
கட்டியிருக்கும்‌ நூல்‌ உதவியால்‌ ஆடைக்குள்‌ அணிந்து, திறந்து மூட 
இயலும்‌. அர்ச்சுனனின்‌ நடனம்‌ மகாபாரதம்‌ என்ற இதிகாசத்தில்‌ 
இருந்து உருவாக்கப்பட்டது. இந்த நடனம்‌ கேரளாவின்‌ பகவதி (அ 
பத்ரகாளி கோவில்களில்‌ ஆடப்படுகிறது. ஆண்களால்‌ மயிலிறகுகளால்‌ 
உருவாக்கப்படுகிறது. மயில்பீலி நிருத்தயம்‌ (௮) மயில்‌ பீலி தூக்கம்‌ 
என்று அழைக்கப்படுகிறது. பாரம்பரிய நடனக்கலைஞர்கள்‌, பச்சைக்‌ 
காய்கறிகளின்‌ சாயங்களைப்‌ பயன்படுத்தி முகத்தில்‌ ஒவியம்‌ வரைந்து, 
தலைக்கவசமும்‌ அணிகின்றனர்‌. இந்த நடனம்‌ தனியாக அல்லது 
இணையாக நிகழ்த்தப்படும்‌. இரவு முழுவதும்‌ நடைபெறும்‌ நிக்ழ்ச்சிகள்‌, 
இந்து புராணக்‌ கருப்பொருளைக்‌ கொண்டு ஏற்பாடு செய்யப்படுகிறது. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 39 


இலக்கியங்களில்‌ மயில்‌ 


தமிழ்‌ இலக்கியங்களில்‌, சங்க இலக்கியம்‌ மிகவும்‌ புகழ்‌ பெற்றது 
பெரும்பான்மையான பாடல்களும்‌,கவிதைகளும்‌ இயற்கையைப்‌ 
புகழ்ந்தும்‌ அதன்‌ அரிய தன்மையினை எடுத்துரைக்கும்‌ வண்ணமும்‌ 
உள்ளன. மனித குலத்தின்‌ பண்புகளும்‌ அவற்றில்‌ வெளிப்‌ 
படுத்தப்பட்டன. அன்பு, வீரம்‌, வேதனை, பரவசம்‌, மகிழ்ச்சி, இரக்கம்‌, 
போர்‌, கொடுமை, நட்பு, தொண்டு, போன்ற பண்புகள்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளன. விலங்கினங்கள்‌ மற்றும்‌ தாவர இனங்கள்‌ 
ஆகியவற்றையும்‌ சங்க இலக்கியம்‌ உள்ளடக்கியது. குறிப்பாக 
மயில்களின்‌ அழகு, நடனம்‌ மட்டுமல்லாது அதன்‌ உடல்‌ உறுப்புகளான 
கொண்டை, சிறகு, கண்‌, கழுத்து, வாலிறகுகள்‌, தோகை இறகுகள்‌, 
கண்‌ இறகுகள்‌ பற்றியும்‌, மயிலின்‌ முட்டைகள்‌, அதன்‌ நிறம்‌ பற்றியும்‌, 
மயிலின்‌ வாழ்விடங்கள்‌ விபரங்களையும்‌ கவிஞர்கள்‌ தம்‌ கவிதைகளில்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. மயிலின்‌ உடலுறுப்புகளை மனித உறுப்புகளுடன்‌ 
ஒப்பிட்டு எழுதியுள்ளனர்‌. தாவர உறுப்புகளையும்‌ மயில்‌ உடல்‌ 


பாகங்களையும்‌ மனிதனுடன்‌ ஒப்புமை செய்தும்‌ எழுதி வந்தனர்‌. 


சங்க இலக்கியத்தில்‌ 2381 சங்கப்‌ பாக்கள்‌ அமைந்துள்ளன. 
அதில்‌ 1862 அகப்பாடல்களில்‌ 108 இடங்களிலும்‌, 519 புறப்பாடல்களில்‌ 
63 இடங்களிலும்‌ மயில்‌ பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக 171 
இடங்களில்‌, 142 பாடல்‌ வழியாக மயிலின்‌ பண்புகள்‌ வெளிப்‌ 


படுத்தப்பட்‌ டுள்ளது (பாக்யவதி,2018). 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 40 


மயிலின்‌ பெயர்கள்‌, இலக்கியத்தில்‌ உள்ள அகராதிகள்‌, களஞ்சியங்கள்‌, 
நிகண்டுகள்‌ ஆகியவற்றில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும்‌ இவ்வாறு 
வெளிப்படுத்தப்பட்ட சொற்களில்‌ பெரும்பான்மையாக 46 
வடமொழியிலும்‌, 13 மட்டும்‌ தமிழிலும்‌ காணப்பட்டன. அவை 
கீழ்வருவன ஆகும்‌. 


மயில்‌, மஞ்ஞை, தோகை, ,பீலி, அரிவைரி, அகிபுசம்‌ ,அன்றில்‌ 
;இமை, கலாபம்‌, கலாவம்‌, கலவம்‌, கலபி ,கலாபி, கூந்தல்‌, குண்டலி, 
கேதாரம்‌, கேகயம்‌ ,கூழை, கருஞ்சிறைப்பறவை, ,காளகண்டம்‌, 
கிருகவாகு, களத்தொனி, சரணம்‌, சிகி , சந்திரகி, சந்திரகம்‌, 
சிகண்டம்‌, சிகண்டி, சிகாவளம்‌ , சரணம்‌, சதபத்திரம்‌ , சிட்டபங்கா, 
சுடர்க்கடை, சித்ரபிச்சகா , தீத்தாங்கம்‌, தூவி, தொங்கல்‌, நவிரம்‌ , 
ஞமலி, ஒகரம்‌, ஓகாரம்‌, பிணிமுகம்‌, நகரவிரம்‌, புஜங்கபுக்‌ ,மயூரா, 
நாகவரிகம்‌ மயூரி,மயூரகம்‌, மயூகம்‌, மார்ச்சாரகம்‌ 
மேகாரம்‌, மேகானந்தி ,மேனாதம்‌, , விசித்ராங்கம்‌ ,வீரந்தரம்‌, நீலகண்டம்‌, 


நீலப்பறவை, பார்கின்‌, பார்கினா , பிரகலாபின்‌ , பிரபாதிகம்‌. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 41 


திராவிடமொழிகளில்‌ மயிலைக்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌. 


மலையாளம்‌ - மயில்‌ , தெலுங்கு - நமலி கன்னடம்‌ 
-நவிலு , மைலா, மைலு, துளு -மைரு, குடகு - மைலி, கோட்டா 
௫மில்‌, கோண்டு- மல்‌, கோண்டா -மிரால்‌ பொங்கோ- மல்‌, 
மாண்டா ௫ மெல்‌, குவி -மெல்லூ ,கூப்‌ ௫மெடு, பார்ஜி ௫ 
மஞ்சில்‌, கட்பா-மஞ்கில்‌. 


மயில்‌ வெவ்வேறு வண்ணங்களைக்‌ கொண்டிருந்தாலும்‌ அதன்‌ 
உடலில்‌ முன்னிலைப்படுத்தும்‌ பீலி நிறம்‌ மட்டுமே அந்தப்‌ பறவையின்‌ 
அடையாளமாக அமைகின்றது. அந்த பீலியின்‌ நீல நிறமுமே அதற்கு 
உவமையாக அமைவது மிகுதி. 


புலவர்‌ இளங்கோவடிகள்‌ நீலப்பறவை (23:14:2) எனவும்‌, 
நீலநிறப்பறவை (12:34) என்றும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. பிற காப்பியப்‌ 
புலவர்கள்‌ மணிநிறமஞ்சை (பெருங்‌ 2:7:127), மணிக்‌ கண்மாமயில்‌ 
(சீவகசிந்தாமணி 2518), மணியொளிர்மயில்‌ (கம்பர்‌ 1:943)எனவும்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. 


சிந்தாமணிப்‌ புலவர்‌ தனித்தன்மையுடன்‌ மயிலை கருஞ்சிறைப்‌ 
பறவை (1261) எனவும்‌, பொன்மயில்‌ (2662) எனவும்‌ பாடல்களில்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. நீலமும்‌ ,கருமையும்‌ வண்ணமும்‌ ஒருங்கிணைதல்‌ 
இயல்பாக இருப்பதால்‌(கார்மேகம்‌, நீலமேகம்‌ கருமை வண்ணம்‌, 


இங்கு நீல நிறத்தையே குறிப்பதாகத்‌ தோன்றுகிறது. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 42 


மயில்‌ என்ற தலைப்பினில்‌ திருப்பணி நயினார்‌ மயில்‌ 
விடுதூது, பழனியாண்டவர்‌ மயில்‌ விடுதூது, பொதுநிலையில்‌ மயில்‌ 


விடுதூது,மான்வேட்டார்‌ மயில்‌ விடுதூது ஆகிய நான்கு தூது 
ப்பாடல்கள்‌ அமைந்துமூளன. மயில்‌ விருத்தம்‌, மயில்‌ வகுப்பு , 
மயில்‌ அலங்காரம்‌, மயில்‌ பத்து போன்ற பல்வேறு சிற்றிலங்கியங்கள்‌ 
காணப்படுகின்றன. 
மயிலின்‌ தோகை பற்றி பல புலவர்கள்‌ 19 சொற்களைக்‌ 
கொண்டு விவரித்துள்ளனர்‌. 
1.அனந்தம்‌ 
2.கலபம்‌ 3.கலவம்‌ 
4.கலாபம்‌ 
5.கூந்தல்‌ 
6.கூழை 
7 .சந்திரகம்‌ 
8.சரணம்‌ 
9.சிகண்டம்‌ 
10.தழை 
11.தூவி 
12 தொங்கல்‌ 
13.பிஞ்சம்‌ 
14.பீலி 
15.புச்சம்‌ 
16.மேசகம்‌ 
17.மோரா 
18.வருகம்‌ 


19.கலாவம்‌ 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 43 


புராணங்களில்‌ மயில்‌ 


மயிலின்‌ முக்கியத்துவம்‌ இந்து மதம்‌, இஸ்லாம்‌, கிறிஸ்தவம்‌, 
பெளத்தம்‌ போன்ற மதங்களின்‌ கலாச்சாரங்களுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ளது. இந்து மதத்தில்‌, இடி, மழை மற்றும்‌ போரின்‌ 
கடவுளான இந்திரனின்‌ உருவம்‌ மயில்‌ வடிவத்தில்‌ சித்தரிக்கப்பட்டது. 
பல இந்துக்‌ கடவுள்களுடன்‌ மயிலைத்‌ தொடர்பு படுத்தியுள்ளனர்‌. 


புராண சம்பவத்தில்‌, சிவபெருமான்‌, பார்வதி அம்மன்‌ ஆகிய 
கடவுள்கள்‌ உரையாடலில்‌ “ஈடுபட்டிருந்தனர்‌. இந்நிலையில்‌, சிவன்‌ 
ஆணைகளை, பார்வதி தேவி, கவனிக்காமல்‌ மனம்‌ அலை பாய்கின்ற 
நிலையில்‌, கேட்க வில்லை. அதனால்‌ சிவபெருமான்‌, சினம்‌ கொண்டு 
சாபமிட்டு, பார்வதி தேவியை மயில்‌ பறவையாக மாற்றி விட்டதாகக்‌ 
கூறப்பட்டுள்ளது. சிவபெருமானிடம்‌ தான்‌ மீண்டும்‌ பார்வதி தேவியாக, 
உருப்பெற வேண்டிய அம்மன்‌ சென்னை மயிலாப்பூரில்‌ மயில்‌ வடிவத்தில்‌ 
வழிபாடு செய்ததாகப்‌ புராணங்களில்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை 
அங்குள்ள கல்வெட்டுகளும்‌ உறுதிப்படுத்துகின்றன. சிவபெருமான்‌ 
சாபமளித்து மயிலாக மாறிய பார்வதி தேவி மாயூரத்தில்‌ மயில்‌ 
பறவையாகப்‌ பிறந்து அவரை மயூர நாதர்‌ ஆக வழிபட்டுள்ளதாகவும்‌ 
கூறப்படுகிறது (மயிலாடுதுறை. 


இந்துமத புராணக்கதைகளில்‌ மயில்‌, முருகன்‌ அல்லது 


கார்த்திகேயன்‌ என்ற கடவுளின்‌ வாகனமாகக்‌ கருதப்பட்டு 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 44 


போற்றப்படுகிறது. சூரனை முருகன்‌ அழிக்க அவன்‌ சேவலும்‌, 
மயிலுமாக மாறினான்‌. அம்மயில்‌ முருகன்‌ ஊர்தியாயிற்று. மயிலுக்குப்‌ 
பெருமை தரும்‌ பொருட்டு அதன்‌ பீலியைக்‌ கிருஷ்ணன்‌ 
சூடியிருக்கின்றான்‌. 


மகாராஷ்டிரா மாநிலத்தில்‌ உள்ள மொராச்சி சிஞ்சோலிக்‌ ஒரு 
சிறிய கிராமம்‌. இது பூனே மாநகரிலிருந்து 52 கி. மீ தொலைவில்‌ 
உள்ளது. இங்கு கண்டோபா பகவான்‌ என்பவர்‌ மயில்‌ வடிவக்‌ கடவுளாக 
கருதப்படுகிறார்‌; புனிதப்‌ பறவையாக கருதப்பட்டு, அதன்‌ சிறகுகள்‌ 
கிருஷ்ணக்‌ கடவுளின்‌ கிரீடத்தில்‌ அலங்காரமாக அமைக்கப்படுகிறது. 
அதனால்‌ கிருஷ்ண கடவுளை மீரா புகழ்ந்து பாடுகையில்‌ “ஜாகே சர்‌ 
மோர்‌ முகுதா மேரோ பதி சோய்‌” என அந்த அலங்காரத்தினைக்‌ 
குறிப்பிட்டு அவரைக்‌ கணவராக எண்ணி வழிபடுகிறாள்‌. 


ராமாயணத்தின்‌ கதையில்‌ உத்தரகாண்டத்தில்‌ 
குறிப்பிட்டுள்ளபடி, ராவணன்‌ என்ற இலங்கை அரசன்‌, 
அரக்கனிடமிருந்து பல்வேறு தேவர்கள்‌ தம்மை காப்பாற்றிக்‌ கொள்ள 
விரும்பினர்‌. பல பறவைகளின்‌ உடலில்‌ அவர்கள்‌ புகுந்துகொண்டனர்‌. 
இந்திரன்‌ மட்டும்‌ தன்னை மயிலாக மாற்றிக்‌ கொண்டான்‌. மயிலுக்குப்‌ 
பாம்பு பயம்‌ இல்லை. இந்தியாவின்‌ பல பகுதிகளில்‌ விரும்பி, 
வளர்க்கப்பட்டு வந்த மயிலை பெளத்த மதத்தினரும்‌, இந்து 
மதத்தினரும்‌ புனிதமாகக்‌ கருதி வழிபட்டனர்‌. மயில்‌ இறக்கைகளை 
இராஜ புத்திரர்கள்‌ விரும்பி அடையாளமாகக்‌ கருதிவந்தது 
மட்டுமல்லாமல்‌ அவர்களின்‌ தலைப்பாகையில்‌ அணிந்து அழகினை 


உயர்த்தியும்‌ கொண்டனர்‌. 


புத்தமத தேவதை மகாமயூரயின்‌ சின்னம்‌ மயிலின்‌ பீலி 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 45 


கொண்டு நீர்‌ தெளித்தால்‌ புத்தரின்‌ ஆசி கிட்டும்‌. சமண இயக்கன்‌ 
இயக்கி ஆகியோரின்‌ சின்னம்‌ பீலி நோயினைக்‌ குணப்படுத்தும்‌. 
அரேபியர்களுக்கு மயில்‌ சுவர்க்கத்தில்‌ காவலாளி ஆகும்‌ . இறைப்பற்று 
உடையவரைச்‌ கவர்க்கத்திலே நுழைய விடாது தடுக்கின்ற பேய்களைக்‌ 
கொன்று மயில்‌ விழுங்கும்‌. ஏசுவின்‌ உடைமையாக உலகம்‌ முழுவதும்‌ 


மயில்‌ வடிவம்‌ செதுக்கப்பட்ட ஆலயங்கள்‌ உள்ளன. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 46 


கதைகள்‌ 


மற்றொரு கதையில்‌ ஹிடோபதேசத்தில்‌, புராதீவின்‌ அரசன்‌ 
ஹிரண்ய காபா என்ற பூநாரை கதை மற்றும்‌, சித்ரவர்ணன்‌ என்ற 
ஜம்தவீப்‌ பறவை அரசன்‌ கதை பேசப்படுகிறது. இக்கதையின்‌ 
பொருள்படி, ஜம்தவீப்‌ நாட்டு வாசிகளால்‌ பிடிபட்ட திர்கமுக்கர்ணன்‌ 
கொக்கு சித்ரவர்ணன்‌ மயில்‌ முன்‌ கொண்டுவரப்பட்டது. அந்தக்‌ 
கொக்கு, தன்‌ கற்பூரத்தீவு நாட்டைப்‌ பற்றி பெருமையாகச்‌ சொர்க்கம்‌ 
என்று, மன்னனை சொர்க்கத்தின்‌ ஆண்டவராகவும்‌ விவரிக்கிறது. 
மேலும்‌ ஒப்புமைப்படுத்தி உன்‌ நாடு செழுமையாக மாறியதில்லை 
எனக்‌ கூறியதாக மயில்‌ அவமானமும்‌, கோபமும்‌ அடைகிறது. அதனால்‌ 
இரு நாடுகளுக்கிடையில்‌ போர்‌ ஏற்படுகிறது. பின்னர்‌ அமைதியாக 


மாறுவதும்‌, அங்கு ராஜதந்திரம்‌ பற்றியும்‌ அறிவுறுத்துகிறது. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 47 


மயில்‌ பற்றிய நம்பிக்கை 


மத்திய இந்தியாவில்‌ மோரிக்னான்‌ இனத்தவர்‌, மயிலுக்குத்‌ 
தானியம்‌ காணிக்கையாக வழங்குபவர்கள்‌ ஆயினும்‌ இவர்கள்‌ மயில்‌ 
இருக்கும்‌ திசையினைப்‌ பார்த்தால்‌ நோய்கள்‌ வரும்‌ எனறும்‌ 


நம்புகின்றனர்‌. 


ஒரு பெண்‌ மயிலைப்‌ பார்த்து விட்டால்‌ முக்காடிட்டுக்‌ 
கொண்டு வேறுபுறம்‌ பார்க்க வேண்டும்‌ அல்லது கேடு வரும்‌. மேலும்‌ 
மயில்‌ வரையப்பட்ட சிவப்புநிறத்‌ துணியில்‌ தானியத்தைத்‌ தூவுவர்‌. 
மயில்‌ வந்து தானியத்தைக்‌ கொத்தினால்‌ நினைத்த செயல்‌ நன்கு 
நிறைவேறும்‌. துணியை மனிதர்‌ யாராவது மிதித்துவிட்டால்‌ கேடு வர 


வாய்ப்புள்ளது. 


காமசூத்திரத்தில்‌ வாத்சாயனர்‌, மயிலின்‌ எலும்பினைத்‌ தங்க 
உறையில்‌ இட்டு வலது கரத்தில்‌ கட்டிக்கொண்டவன்‌ எந்தப்‌ 


பெண்ணின்‌ உள்ளத்தையும்‌ வெல்ல முடியும்‌ எனக்கூறுகிறார்‌ . 


ஒரிஸாவில்‌ மயூரபஞ்ச்‌ மாநில மன்னர்கள்‌ தாம்‌ மயிலின்‌ 
முட்டைகளிலிருந்து வந்ததாக நம்பிய நிலை சற்று நகைப்புக்குரியது. 
மயில்‌ நல்‌ சொல்‌ கொண்டுவரும்‌ நன்னிமித்தப்‌ பறவை. கம்ப 
இராமாயணத்தில்‌ மயிலை (இடமிருந்து வலம்‌ செல்ல) நன்னிமித்தப்‌ 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 48 


பறவை என்கிறார்‌. வராஹமிஹிர, பிராஹட்‌ சம்ஹிதா நூலில்‌ “மயூர 
சித்ரகம்‌” என்ற பகுதியில்‌ மயிலை மிகவும்‌ புகழ்கின்றார்‌. அதில்‌ ஒரு 
செயல்‌ தொடங்கும்‌ போது மயில்‌ குறுக்கே வந்தால்‌ நன்மை நடக்கும்‌ 
என்கிறார்‌. மேலும்‌ பகலில்‌ மயில்‌ ஆரவாரமின்றி அடங்கியிருந்தால்‌ 
அரசனின்‌ செல்வாக்கு ஒங்கும்‌. இரவில்‌ ஆரவாராத்தால்‌ அரசனைக்‌ 
கேடு சூழும்‌ எனக்குறிப்பிட்டுளளார்‌. காய்கறிகளைத்‌ திருடியவன்‌ 
மயிலாகப்‌ பிறப்பான்‌ என்ற தவறான புரிதலும்‌ இருந்து வந்துள்ளது. 
பிராகிருத இலக்கியத்தில்‌ அங்க விஜ்ஜா மயிலை “நன்னிமித்த பறவை” 
எனறு குறிப்பிட்டுள்ளனர்‌. 


மயில்‌ போன்ற பறவைகளைக்‌ காவல்‌ செய்வோர்‌ மறுபிறவியில்‌ 
தம்‌ கிளைகளினின்றும்‌ பிரிந்து துன்புறுவர்‌ எனவும்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 
வங்காளம்‌, அஸ்ஸாம்‌ ஆகிய மாநிலங்களில்‌ மணமகனின்‌ 
அலங்காரமான அழகுத்‌ தொப்பியின்‌ உச்சியில்‌ வாழ்க்கையின்‌ 
இனிமையான நேரத்தின்‌ அடையாளமாக நெட்டியினால்‌ செய்யப்பட்ட 
மயில்‌ அணிவிக்கப்படும்‌. மயிலிறகைப்‌ புத்தகங்களில்‌ வைத்திருந்தால்‌ 
அது குட்டி போடும்‌ என்பது நம்‌ சிறுவர்களின்‌ நம்பிக்கை.மயிலுக்குரிய 
எழுத்து ஒகரம்‌. 


மயில்‌ பஞ்ச பட்சிகளுள்‌ ஒன்று எனவும்‌ திருவோணம்‌, 
அவிட்டம்‌, சதயம்‌, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 
நடசத்திரங்களுக்குராய பறவை எனவும்‌ ஜோதிடத்தில்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌ பைகா பழங்குடி மக்கள்‌ (பெண்கள்‌) 
பருவமடைந்தவுடன்‌ மார்பில்‌ மயில்‌ போன்று பச்சை குத்துகின்றனர்‌ 
என ஒரு தகவல்‌ உள்ளது மேற்கு நாடுகளில்‌, குறிப்பாகப்‌ பிராட்டனில்‌ 
மயில்‌ தீநிமித்தப்‌ பறவை என்றும்‌ இதனுடைய பீலியை வீட்டில்‌ 
வைத்துக்கொள்ளக்‌ கூடாது எனவும்‌ நம்பினர்‌. ஐரோப்பியர்கள்‌ மயிலின்‌ 
அகவல்‌ தீநிமித்தம்‌ ,அதன்‌ பீலியும்‌ துன்பம்‌ கொண்டு வரும்‌ என 


எண்ணினர்‌. 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 


மயில்‌ பற்றிய பழமொழிகள்‌ 


குயில்‌ குரலும்‌ மயில்‌ அழகும்‌ போல 

கிளியைப்‌ போல பேச்சும்‌ மயிலைப்போல்‌ நடையும்‌ 
மங்குலைக்‌ கண்ட மயில்‌ போல 

மயிலைக்‌ கண்டு வான்கோழி ஆடினாற்‌ போல 

இறகு இருத்தி வைத்துப்‌ பிடுங்கினால்‌ கொடுக்குமா? 
கொடு மயிலே என்றால்‌ கொடுக்குமா? 

மயிலே மயிலே இறகு கொடு என்றால்‌ கொடுக்குமா? 


மயில்‌ ஒந்திக்கு வலியக்‌ கண்ணைக்கொடுக்கிறது போல 


49 


இந்தியப்‌ பல்வண்ண மயில்‌ 50 


குறிப்புகள்‌ 


பாக்யவதி சங்கரலிங்கம்‌,2018 சங்க இலக்கியத்தில்‌ மயில்‌. 


மாதவி பதிப்பகம்‌, சென்னை. 


Sathaynarayana,M.C.2002. To Assess the Food Preference of 
Peafowls. UGC Research Award Report. 


ப இரரா... 
இ sh 
தத, , 


த்ர ழ்‌ 6 


படம்‌ 1, அரண்‌ மயில்‌ படம்‌ 2 பற்‌ 3 ஆண்‌ மயில்‌ படம்‌ க ஆண்‌ மயில்‌ 


படம்‌ 8 ஸ்பா 


படம்‌ ௨ பறழ்‌ ஆண்‌ ஒனம்‌ 


த எ ஈன 


ஜர1/2012 1 
114 


படற 1௦ வரயாணாமயயில்‌ படம்‌ 51 படர்‌ உண்‌ புறந்‌ 


படம்‌.13 சமூக நடத்தை 


படம்‌ 14 ஓய்வெடுக்கும்‌ நடத்தை 


படம்‌.15 மரங்களில்‌ தூங்கும்‌ நடத்தை 


படம்‌.16.இறகுகளைச்‌ சுத்தம்‌ 
செய்யும்‌ நடத்தை 


படம்‌ 17 இகதைகளை உண்கின்றன ரல்‌ படம்‌ 18 இதைகளளை உண்கின்றன நல்‌ 
5 yw. ௬: நம ஈ1 . ல 
114 (.. 


ட்‌ 


படம்‌ உ கழ்‌ வாகு 


படம்‌ ௮ கடலை 


படம்‌ 2௨௧ மிளகாய்‌ 


படம்‌ 25 


ஒவங்காயம்‌ 


படம்‌ 26 காட்சிப்‌ படுத்தி ஆடும்‌ இடம்‌ (லெக்‌) படம்‌ 27 காட்சிப்‌ படுத்தி ஆடும்‌ இடம்‌ (லெக்‌) 


படம்‌ 28 காட்சிப்‌ படுத்தி படம்‌ 29,30 மயில்கள்‌ காட்சிப்‌ படுத்தி கவரும்‌ 
ஆடும்‌ இடம்‌ (லெக்‌ நடத்தை 


படம்‌ 31 முட்டைகள்‌ படம்‌ 32 அடைகாப்பது படம்‌ 33, 34 பெண்மயில்‌ மட்டும்‌ பெற்றோர்‌ 
பராமரிப்பில்‌ ஈடுபடும்‌ 


படம்‌ 37 இறகுகள்‌ 
வளரத்‌ தொடங்குகின்றன 


படம்‌ 38 சீமைக்கருவேல மரங்கள்‌ அழிவு 
படம்‌ 39 தேசிய நெடுஞ்சாலைகள்‌ 
படம்‌ 40 நிலக்கரி தேனீர்‌ கடைகள்‌ 


41 பிரதிபலிப்பு நாட 


